





இசைப்பேரரசி, கலைமாமணி 


உரக்டர்‌ சேலம்‌ எஸ்‌, ஜெயலட்சுமி 


கலை பயில்‌ பண்பாட்டுக்‌ கழகம்‌ 
93, செயிண்ட்‌ மேரீஸ்‌ சாலை 
சென்னை-600 018, 


தமிழிசை இலக்கண மரபு 

முதற்‌ பதிப்பு : 75, பிப்ரவரி 1988 

(்‌ எல்லா உரிமைகளும்‌ ஆூரியர்க்கே 
பக்கம்‌ 371 -- 108 

விலை ரூ. 16 


யே(பா8] சோ்‌6ீ 04 எரா இர்‌ 
93, 51. [48075 ௩௦80, 
1/4௮0185-600 018. 


முன்னுரை 


கமிழிசை என்று தனியே ஒரு இசை இருக்கிறதா 
என்று பலர்‌ நினைக்கலாம்‌. தற்போது கர்நாடக இசை 
என்று “வழங்கப்படுவது கி. பி. 15-ம்‌ நூற்றாண்டில்‌ தோன்றிய 
கர்நாடகத்தைச்‌ சேர்ந்த திரு. புரந்தரதாசர்‌ அவர்களால்‌ உண்‌ 
டாக்கப் பட்டது என்றும்‌ பொதுவாகக்‌ கருதுகிறார்கள்‌. க. பி, 
பதினைந்தாம்‌ நாற்றாண்டிற்கு மூன்‌ இசை இல்லையா என்றால்‌ 
நிச்சயம்‌ இருந்தது, அதுவே தமிழிசை. நமது இசை மிகமிகப்‌ 
பரமையானது என்பதை மகான்கள்‌ புரந்தரதாசர்‌ உட்பட 
குறிப்பிடுகின்றார்கள்‌. புரந்தரதாசர்‌ ஏற்கனவே இருந்த இராகங்‌ 
கஞுக்கு இலக்கண கீதங்களையும்‌ பல பாடல்களையும்‌ இயற்றி 
வரர்‌. ஆனால்‌ அதற்கு முன்பும்‌ பல நூரல்களில்‌ இர௱கங்களின்‌ 
பெயர்ப்‌ பட்டியல்கள்‌ முறிப்பிடப்பட்டிருக்கின்றன. 


கமிழிசை என்பது இறிஸ்துவுக்கு முற்பட்ட காலத்தி 
லேயே இருந்துள்ளது. தமிழிசை நன்கு பண்பட்ட இலக்கணத்‌ 
தோடிம்‌ இருந்தது என்பது கவனிக்க வேண்டிய உண்மை. ஏழு 
சுரங்கள்‌ எப்படிப்‌ பிறந்தன. அவற்றிலிருந்து பண்கள்‌ எவ்வாறு 
உருப்பெற்றன என்ற விளக்கங்கள்‌ தமிழிசையில்‌ காணப்படு 
கின்றன. தமிழிசையில்‌ சாணப்படும்‌ இலக்கணம்‌ தற்கால 
விஞ்ஞான முறையில்‌ பிறநாட்டு இசையமைதஇகளோடு ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கும்போது மிகக்‌ தெளிவாக ஓப்பற்றதாக விளங்கு 
கிறது. நமது இந்திய இசையில்‌ காணப்படும்‌ நுண்சுரங்களுக்கும்‌ 
ஆங்கு விளக்கம்‌ கொடுக்கப்பட்டுள்ள த. 


கர்நாடக இசையைக்‌ கற்பிப்போர்‌ ஆரோகணம்‌, அவரோ 
கணம்‌--௪சரிகமபதநி௪--சநிதபமகரிச--என்று ஆரம்பிக்கிறார்கள்‌ . 
சரிகமபதறி என்ற ஏழிசை எவ்வாறு ஏற்பட்டது என்ற விவ 
ரங்கள்‌ கற்பிக்கப்படுவதில்லை. இராகங்கள்‌, பண்கள்‌ ஏற்பட்ட 
வகை, இலக்கணம்‌ முதலியவை அங்கு காணப்படவில்லை. 
ஆகவே, இசையின்‌ இலக்கணத்தை முற்றிலும்‌ நன்றாகக்‌ கற்ப 
குற்குத்‌ தமிழிசை இலக்கண மரபு மிகவும்‌ பயன்படும்‌. தமி 
மிசைக்குத்‌ தனியே பாடப்‌ புத்தகங்கள்‌ எழுதி வெளியிட வேண்‌ 


ஞ்‌ 


1* 


மூயது மிகவும்‌ அவசியமானது. அந்த முயற்சியில்‌ முதல்‌ 
நரலாக தமிழிசையின்‌, என்‌ பொதுவாக, எந்த இசைக்கும்‌ அடிப்‌ 
படையான இலக்கணங்களை விளக்கும்‌ நூலாகத்‌ **தமிழிசை 
இலக்கண மரபு” என்ற இந்நூல்‌ வெளியிடப்‌ படுகிறது. இந்‌ 
நூலைத்‌ தொடர்ந்து இன்னும்‌ பல நூல்கள்‌ வெளிவர இருக்‌ 
சின்றன. இசைப்‌ பள்ளிகளிலும்‌ இ.சைக்‌ கல்லூரிகளிலும்‌ 
பல்கலைக்‌ கழகங்களிலும்‌ பாடப்புத்தகமாக வைப்பதற்குத்‌ தக்க 
தாக உள்ளது இந்நூல்‌. இசைக்குரிய இலக்கணத்தோடு பயில 
மாணவ மாணவியருக்கு இந்நூல்‌ மிகவும்‌ பயன்படும்‌ என்று 
நம்புகிறோம்‌. 


இந்த நூலை படைப்பதற்கு வெகு நாட்களா விருப்பம்‌ 
இருந்துவந்திருந்தாலும்‌ மேற்கொண்டிருந்த பல பணிகளுக்கு 
மிடையில்‌ நேரம்‌ கிடைக்காமல்‌ காலம்‌ கடந்துகொண்டிருந்த 
நிலையில்‌ தமிழக அரசு, தமிழ்‌ வளர்ச்சிக்‌ கழகம்‌ கொடுத்த 
ஊக்கமும்‌, உதவியும்தான்‌ இந்நூல்‌ பிறப்பதற்கு காரணமாயிற்று 
ஆகவே இத்நிறுவனத்திற்கு என்னுடைய நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கிறேன்‌ . 


இந்த நூலுக்கு மதிப்புரை. அணிந்துரை வழங்கி சிறப்பித்த 
திருக்குறளார்‌ திரு, வீ, முனிசாமி, இயக்குநர்‌ திருக்குறள்‌ நெறி 
பரப்பும்‌ மையம்‌ சென்னை.94, டாக்டர்‌ சி. பாலசுப்ரமணியம்‌ 
பேராசிரியர்‌, தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌, சென்னை பல்கலைக்‌ 
கழகம்‌ திரு, மு. கிருஷ்ணன்‌ ஐ. ஏ. எஸ்‌., (ஓய்வு) ஆகிய 
மூவாக்கும்‌ மனமார்ந்த நன்றியைத்‌ தெரிவித்துக்கொள்கிறேன்‌. 
இந்நூலை சிறப்பாக உருவாக்கித்‌ தந்த அகஸ்தியர்‌ ௮ச்சக 
உரிமையாளர்‌ இரு, சண்முககந்தரம்‌ அவர்களுக்கும்‌ ௮ச்சு பிழை 
களை திருத்தி உதவிய பெரும்புலவர்‌ திரு, நாரண துரைக்‌ 
கண்ணன்‌ அவர்களுக்கும்‌ என்‌ உளம்‌ கனிந்த நன்றியை உரித்‌ 
கூரக்குகிறேன்‌,. 
டாக்டர்‌ சேலம்‌ எஸ்‌. ஜெயலட்சுமி, 
நூலாசிரியர்‌, 


மத்பி[ரை 
கலைமாமணி?! தீருக்குறளாம்‌ வீ. முனிசரமி, 
(இயக்குநர்‌, திருக்குறள்‌ நெறிபரப்பு மையம்‌, சென்னை) 
பட்‌.”  ப்பெ்ப்ப்ப்ட்ப்பப்பபட்பப்வையய்‌ 





முத்தமிழில்‌ ஒன்றாகத்‌ திகழும்‌ இசைத்‌ தமிழின்‌ அருமை 
பெருமைகள்‌ அளப்பரியன. முடியுடை மூவேந்தர்களும்‌ குறுநில 
மன்னர்களும்‌ செல்வச்‌ சீமான்சளும்‌ குமிழிசைக்‌ கலைக்கு 
அளிக்க ஊக்கத்தையும்‌, அதனைப்‌ பேணிப்‌ பாதுகாத்து தமைத்‌ 
தோங்கச்‌ செய்த பெருமையையும்‌ கூறும்‌ வரலாற்றுச்‌ சான்றுகள்‌ 
பற்பல. *]நீர510 1128110) ]கவகமு” என்று ஆங்கிலத்தில்‌ கூறுவது 
போல்‌, இசைக்‌ கலையானது தோரய்க்கு மருந்தாகியமைக்கான 
ஆதாரங்களைச்‌ சங்க இலக்கிய நூல்களில்‌ நாம்‌ காணலாம்‌. 
அங்ஙனம்‌ தெய்வீகக்‌ கலையாகப்‌ போற்றப்படும்‌ தமிழ்‌ இசைக்‌ 
கலையின்‌ தொன்மையையும்‌, மேன்மையையும்‌ இலக்கிய 
இலக்கண ஆதாரங்களோடு விளக்கிடும்‌ வகையில்‌ ஒர்‌ ஆராய்ச்சி 
நரலாக அரியர்‌ இந்நரலைப்‌ படைத்துள்ளார்‌. 


நரலாசிரியர்‌ “கலைமாமணி” டாக்டர்‌ சேலம்‌ எஸ்‌. 
ஜெயலட்சுமி அம்மையார்‌ அவர்கள்‌ தானொரு சிறந்த இசை 
மேதை என்பதோடு மட்டும்‌ நில்லாது, உயரிய இசை ஆராய்ச்‌ 
யாளர்‌ என்பதையும்‌ இந்நூல்‌ வாயிலாக நிரூபித்துள்ளார்‌. 
தமிழிசையின்‌ வரலாற்றையும்‌, வளமையையும்‌ வனப்புகளை 
யும்‌, 21 அத்தியாயங்களில்‌ நயம்பட எடுத்துரைத்துள்ள முறை 
பாராட்டுதலுக்‌ குரியதாகும்‌. 


குறிப்பாகச்‌ சொல்ல வேண்டு மென்றால்‌, பன்னிரு இசை 
என்ற அத்தியாயத்தில்‌ தமிழிசையிலும்‌ வடமொழி இசையிலும்‌ 
மேனாட்டு இசையிலும்‌ எங்ஙனம்‌ இசைச்‌ சொற்கள்‌ மற்றும்‌ 
சொற்றொடர்கள்‌ விளங்குகின்றன என்பதையும்‌, ஒன்றுக்‌ 
கொன்று உள்ள ஓப்புமையையும்‌ தக்க ஆதாரங்களுடன்‌ எடுத்துக்‌ 
கூறியுள்ளார்‌. 


பிரிதோரிடத்தில்‌ (பண்களின்‌ வகைகள்‌” என்ற அத்தியா 
யத்தில்‌, தமிழ்‌, சீனம்‌, மற்றும்‌ ஆங்கிலம்‌ ஆகிய இம்மொழமிகளில்‌ 


7 
சயின்‌ 


வழங்கும்‌ இசைச்‌ சொற்களைச்‌ சான்று கூறி, தமிழி 
என்று 


சிறப்பைக்‌ காட்டியுள்ளார்‌. “பன்னிரு பாலைகள்‌ * 
அத்தியாயத்தில்‌, பன்னிரு பாலைத்‌ திரிபிலிருந்தேே ஆயிரக்‌ 
கணக்கான பண்கள்‌ பிறந்தன எனவும்‌ வட இந்திய இசைக்கும்‌ 
நமது பழைய தமிழ்‌ இசை இலக்கணம்தான்‌ அடிப்படை என்‌ 
பதையும்‌ பல்வேறு எடுத்துக்காட்டுகள்‌ வாயிலாக இயம்பி 


யுள்ளார்‌. 


இக்கருத்தினை வலியுறுத்தும்‌ வகையில்‌, ௮த்தியாயம்‌ 83 
இல்‌ ௪, ரி,க,ம,ப, த, நி என்னும்‌ ஏழிசைச்‌ சுரங்கள்‌ மூற்றிலும்‌ 
குமிழ்‌ சுரங்கள்‌ என்பதை ஆணித்தரமாக, ஆதாரபூர்வமாக 
விளக்கிக்காட்டியுள்ள முறை ஆசிரியரின்‌ இமைப்‌ புலமையையும்‌, 
அறிவாற்றலையும்‌, தமிழிசைபால்‌ அவர்‌ கொண்டுள்ள அளவிலா 
ஈடுபாட்டையும்‌ அசைக்க முடியா நம்பிக்கையையும்‌ பிரஇபலிக்‌ 
கின்றது. 


மேலும்‌ ந்நரலில்‌ தமிழ்‌ அளை சொற்களுக்குப்‌ பொருள்‌ 

[கி 2 ௧4) ்‌] (த்‌ 
விளக்கச்‌ சொற்களும்‌ பயன்‌ கருதி கொடுக்கப்பட்டுன்ளது 
பாராட்டுக்குரியது. 


இசைப்‌ பேரரசி கலைமாமணி டாக்டர்‌ திருமதி சேலம்‌ 
ஜெயலட்சுமி அம்மையார்‌ அவர்கள்‌ இந்நூலைச்‌ சிறந்தகொரு 
ஆய்வு நூலாகத்‌ தமிழிசை உலகிற்குப்‌ படைத்துள்ளார்கள்‌ : 
தமிழ்‌ கூறும்‌ நல்லுலகம்‌ இதனை நிச்சயம்‌ வரவேற்கும்‌; வரவேற்‌ 
கப்பட வேண்டியது மாகும்‌. ஆசிரியரின்‌ பணி மேன்மேலும்‌ 
தொடர்ந்து, மெருகுற எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்‌. 


வாழ்க தமிழ்‌? வளர்க தமிழிசைக்‌ கலை! 


* ன்ப 


திருக்குறளார்‌ வீ. முனிசாமி 


அணிந்துரை 


டாக்டர்‌ சி, பாலசுப்பிரமணியன்‌, 

எம்‌. ஏ., எம்‌ லிட்‌., பிஎச்‌. டி.. 

தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ & தமிழ்மொழித்துறைத்‌ தலைவா்‌ 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 

சென்னை-600 005 





“முன்னைப்‌ பழமைக்கும்‌ பழமையாய்ப்‌ பின்னைப்‌ புதுமைக்‌ 
கும்‌ புதுமையாய்‌” விளங்குபவன்‌ சிவன்‌. அவன்‌ *உண்ணா 
மூலை உமையாளெரடு உடனாகிய அண்ணாமலைப்‌ பெருமான்‌” 
ஆவன்‌. அத்‌ தழல்‌ நிறக்‌ கடவுள்‌ தந்த மொழி தமிழ்‌, ௮ம்‌ மொழி 
௮ச்‌ சவபெருமானைப்‌ போலவே பழமையும்‌ பெருமையும்‌ கொண் 
டதாக இலங்குகின்றது. ௮ம்‌ மொழி பேசும்‌ இனம்‌, **குல்‌ 
தோன்றி மண்‌ தோன்றாக்‌ காலத்தே முன்தோன்றி மூத்த குடி.” 
எனச்‌ சிறப்பிக்கப்பட்டுள்ளது, தமிழினத்தவர்‌ வாழ்ந்த தென்‌ 
பகுத பல்லாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னரே கடல்‌ கொண்டு விட்‌ 
டது. “மனித நாகரிகம்‌ வளர்ந்த தொட்டில்‌” என்று அ௮க்கடல்‌ 
கொண்ட ₹லெழூரியா” என்னும்‌ பகுதியினை வரலாற்றறிஞர்கள்‌ 
குறிப்பிடுவர்‌ . 


“முத்தமிழ்‌” என்ற பகுப்பு தமிழிற்கே உரியது; பிற மொழி 
களில்‌ காணவியலாத மொழிப்‌ பகுப்பு முறையாகும்‌ அது. இயல்‌, 
இசை, கூத்து என்னும்‌ முத்தமிழில்‌ நடுவிடம்‌ பெறுவது இசை, 
முதலாவதான இயலுக்கும்‌ மூன்றாவதான கூத்திழ்கும்‌ இசை 
கட்டாயம்‌ தேவை. எனவே, இசை அவ்விரண்டனையும்‌ 

நடுவில்‌ நின்று இயக்குகின்றது எனலாம்‌. “இசை” என்ற சொல்லே 
“இசைவிப்பது', “பொருத்துவிப்பது? எனப்‌ பொருள்‌ தருவதாகும்‌. 
இவற்றான்‌ இசையின்‌ மேன்மை தெற்றென விளங்கும்‌. 


பழந்தமிழர்‌ வாழ்வில்‌ பிறப்பிலிருந்து இறப்பு வரை இசை 
இடம்‌ பெற்றிருந்தது. தாலாட்டிலிருந்து ஒப்பாரி வரையில்‌ இசை 
வாழ்வின்‌ அனைத்துத்‌ துறைகளிலும்‌ நீக்கமற நிறைந்துள்ளது. 


11 


தமிழிசை இலக்கண மரபு” என்னும்‌ இச்‌ சீரிய நூல்‌, “உல 
கெங்கும்‌ பரவிப்‌ புகழ்‌ பெற்று விளங்கும்‌ தென்னிந்திய இசை தமி 
மிசையே அன்றி வேறில்லை” என்றும்‌, **தமிழ்‌ மொழியின்‌ 
மேன்மையை உலகல்‌ நிலை நாட்ட இசைக்‌ கலை பெரிதும்‌ 
உதவும்‌” என்றும்‌ நூலாசிரியர்‌ திரூமதி டாக்டர்‌ சேலம்‌. எஸ்‌. 
ஜெயலட்சுமி அவர்கள்‌ குறிப்பிட்டுள்ளார்‌ .. மேலும்‌ அவர்‌ **சங்க 
இலக்கியத்திலும்‌ சிலப்பதிகாரத்திலும்‌ தேவாரத்‌ திருமுறை 
இசைகளிலும்‌ நாம்‌ கண்டறியும்‌ உண்மைகள்‌ நமது தமிழிசையின்‌ 
தலைசிறந்த தன்மையை நமக்கு விளக்கும்‌'' என்றும்‌ குறிப்பிட்‌ 
டுள்ளார்‌. 


தமிழிசையின்‌ கொன்மை” எவனும்‌ முகுல்‌ இயலில்‌ திரூமதி 
டாக்டர்‌ சேலம்‌. எஸ்‌. ஜெயலட்சுமி ௮வர்கள்‌ தொல்காப்பியத்‌ 
தில்‌ தொடங்கி, இன்றைய உலகத்‌ தமிழ்‌ மாநாடுகள்‌ வரை 
தமிழும்‌ தமிழிசையும்‌ பெற்றுவரும்‌ ஏற்றத்தினைத்‌ தெளிவாகக்‌ 
கால வரிசைப்படிக்‌ இளத்திக்‌ கூறியுள்ளார்‌. அடுத்த இயலில்‌ 
தமிழிசையைப்‌ பற்றிய இலக்கண நூல்களைக்‌ குறிப்பிட்டுவிட்டு, 
இராசராச சோழன்‌ இல்லையில்‌ தேவாரப்‌ பதிகங்களைப்‌ பெற்ற 
செய்தியினைப்‌ பெருமிதம்‌ ததும்பக்‌ கூறியுள்ளார்‌. பிற்காலத்தே 
இயலுக்கும்‌ இசைக்கும்‌ இடையே ஏற்பட்டுப்போன இடை 
வெளியினை ஒரு முதிர்ந்த திறம்‌ வாய்ந்த வரலாற்றாசிரியர்‌ 
நோக்கில்‌ நின்று பார்த்து உண்மைகளைத்‌ தந்துள்ளார்‌. இசை 
யாராய்ச்சித்‌ துறையில்‌ கருணாமிருத சாகரம்‌”, *யாழ்‌ நூல்‌” 
இரண்டும்‌ செய்த விழுமிய தொண்டினைப்‌ புலப்படுத்தியதோடு 
அமையாமல்‌, தமிழ்‌ இசைச்‌ சங்கத்தின்‌ வாயிலாகக்‌ குடந்தை 
சுந்தரே௪னாரும்‌, டாக்டர்‌ எஸ்‌. இராமநாதன்‌ அவர்களும்‌ பாடு 
பட்டு இருளிலிருந்து ஓளிக்குக்‌ கொணர்ந்த ஆராய்ச்சி முடிவு 
களைப்‌ பாராட்டியுள்ளார்‌. தொலைநோக்கு கொண்டு 
தமி'நிசை இயக்கம்‌ கண்ட அரசர்‌ அண்ணாமலையாரை நன்றி 
யோடு நினைந்து போற்றுகின்றார்‌. அவர்தம்‌ மரபினர்‌ அய 
ராது மூன்னோர்‌ சென்ற நெறியில்‌ தமிழிசை ஆராய்ச்சி வளரப்‌ 
பாடுபட்டு வருவதனைக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


முதற்‌ பிரிவில்‌, ஏழிசையின்‌ பிறப்பும்‌ இயல்பும்‌, ஆராயப்‌ 
பெற, இரண்டாம்‌ பிரிவில்‌ பன்னிரு இசை ஆராயப்‌ பெறு 
தின்றது. பண்‌ அல்லது இராகம்‌ பற்றிய ஆராய்ச்சி “நான்காம்‌ 
பிரிவினதாகும்‌, ஐந்திசைப்‌ பண்கள்‌, ஏழிசைப்‌ பண்கள்‌, ஏம்‌ 
பெரும்பாலை, பன்னிரு பாலைகள்‌, நாற்பெரும்‌ பண்கள்‌ 
அவற்றின்‌ நான்கு சாதி வகைகள்‌, 78 மேளகர்த்தா, வட்டப்‌ 
பாலை, வட்டப்பாலையில்‌ நால்வகையாம்‌, ஆயப்பாலையின்‌ 


1 


பன்னிரண்டு சுரங்களுக்கு வழங்கப்படும்‌ தமிழ்‌, கர்நாடகப்‌ 
பெயர்கள்‌ முதலாகத்‌ தொடர்ந்து இடம்‌ பெற்றிருக்கும்‌ கட்டுரை 
கள்‌ நூலாசிரியரின்‌ நுண்மாண்‌ நுழை புலத்தினையும்‌ ஆய்வு 
அணுகு முறைகளையும்‌ ஒருங்கே உணர்த்துவனவாகும்‌. 


நாளும்‌ இசைபாமி,, ஆய்வு மேற்கொண்டு, அ௮ன்னைக்‌ தமி 
மிற்கு அயராது அடக்கமாகத்‌ தொண்டாற்றி வருபவர்‌ 
நம்முடைய பாராட்டுக்குரிய திருமதி டாக்டர்‌ சேலம்‌ எஸ்‌. 
ஷலெயலட்சுமி அவர்கள்‌. நல்ல கொண்டின்‌ அடிப்படையில்‌, ஒரு 
நடுவு நிலை ஆராய்ச்சியின்‌ பின்னணியில்‌ எழுந்துள்ள இந்த நூல்‌ 
இசை பயிலும்‌ மாணவ மாணவியர்க்குக்‌ கட்டாய பாடமாக 
வைக்கப்‌ பெற வேண்டிய நூலாகும்‌. தமிழ்‌ கூறும்‌ நல்லுலகு 
பாராட்டும்‌ வகையில்‌ நாளும்‌ தமி.மிற்கு நற்றொண்டு ஆற்றி 
வரும்‌ திருமதி டாக்டர்‌ சேலம்‌ எஸ்‌. ஜெயலட்சுமி அவர்களின்‌ 
இந்நாலினுக்குத்‌ தமிழ்‌ மக்கள்‌ பேராதாவு தரவேண்டுமெனக்‌ 
கேட்டுக்கொள்‌ கிறேன்‌. 


9-2. 1998 சி. பரலசஈப்பிரமணியன்‌ 


சிறுமிரை 


சென்னை-82 மு. கிருஷ்ணன்‌ ஐ. ஏ. எஸ்‌ 
7-7-10988 (ஒய்வு) 








நூலாசிரியர்‌ டாக்டர்‌ சேலம்‌ எஸ்‌. ஜெயலன்மி அவர்கள்‌ 
இசையுலஇூல்‌ பேரும்‌ புகமும்‌ பெற்றவர்‌ ஆவர்‌. தெய்வநலனும்‌ 
இசைநலனும்‌ ஒருங்கே வாய்சக்கப்பெற்ற ஒரு நல்ல குடும்பத்தில்‌ 
தோன்றியவர்‌. நம்‌ நாட்டிலும்‌ வெளிநாடுகளிலும்‌ பெருத்த 
அளவில்‌ பிரயாணங்கள்‌ மேற்கொண்டு தமிம்‌ இசையைப்‌ டரப்‌.பி 
வருகிறார்‌. 


இத்தால்‌ ஒரு ஆய்வு நூல்‌, அரிய படைப்பு, இந்நூலைப்‌ 
படிப்பவர்‌ இசையின்‌ இலக்கண மரபையும்‌, இசை நுணுக்கங்‌ 
களையும்‌, முறையாகப்‌ பாடும்‌ தன்மையையும்‌, எளிதில்‌ புரிந்து 
கொள்ளலாம்‌. பல நூல்களை ஆராய்நீது இந்நூலை இயற்றி 
யிருக்கிறார்‌. தொல்காப்பியம்‌, சிலப்பதிகாரம்‌, சங்க இலக்கி 
யங்கள்‌, தஞ்சை ஆப்ரகாம்‌ பண்டிதர்‌ இயற்றிய கருணாமிருத 
சாகரம்‌, தவத்திரு விபுலானந்த அடிகள்‌ இயற்றிய யாழ்‌ நூல்‌, 
சேந்தன்‌ இவாகரம்‌, சங்கீத ரத்தினாகரம்‌ ஆகிய நூற்களில்‌ 
கண்ட. இசைப்‌ பற்றிய செய்திகளை ஆராய்ந்து இந்த நாலில்‌ 
மேற்கோள்களாக காட்டியுள்ளார்‌. சில ஆங்கில ஆராய்ச்‌ 
யாளர்களின்‌ முடிவுகளையும்‌ சுட்டிக்காட்டியுள்ளார்‌. எளிதில்‌ 
விளங்க தமிழிசை சொற்களுக்கு நேரிடையாக ஆங்கில சொற்‌ 
களைக்‌ குறித்துள்ளார்‌. பல நுணுக்கங்களையும்‌, செய்திகளையும்‌ 
அட்டவணைகள்‌ மூலமும்‌, படங்களின்‌ மூலமும்‌ விளக்கியுள்ளார்‌. 
மேலும்‌, தமிழிசை சொற்களைக்‌ கடைசியில்‌ பட்டியல்‌ இட்டு 
கொடுத்துள்ளார்‌. வழக்கு இழந்த பழைய இசைச்‌ சொற்களை 
யும்‌ ஆங்காங்கே சுட்டிக்காட்டியுள்ளார்‌. 


மரபு வழி வந்த இசை எவ்வாறு முறையாக வளர்ச்‌ 
பெற்று வந்துள்ளது என்பதும்‌, பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டிற்கு 
முன்பிருந்த சிறப்பான நிலையையும்‌, அதன்பிறகு வீழ்ச்சியுற்ற 
நிலையையும்‌, மூவேந்தார்கள்‌ தமிழிசையைப்‌ பாதுகாத்து வந்த 


201. 


முறைகளையும்‌, தற்போது தமிழிசை மறுமலர்ச்சி பெற்றுள்ள 
நிலையையும்‌, கோர்வையாக விளக்கியிருப்பது மிக்கச்‌ சிறப்பு. 
மேற்கூறியவற்றால்‌ ஆரியர்‌ கூறியுள்ளது போல்‌ இசைக்கலை 
ஒரு மாபெரும்‌ விஞ்ஞானக்கலை என்பது எத்தனை உண்மை 
என்பது விளங்கும்‌, 


நச்சனொர்க்கினியர்‌ உரையில்‌ வரும்‌ கண்ணிமையா 
என்று தொடங்கும்‌ பாடலைச்‌ சுட்டிக்காட்டி இசைக்‌ 
கலைஞர்கள்‌ பாடும்பொழுது பல அங்க சேஷ்டைகள்‌ செய்‌ 
யாமல்‌ அழகுற அமர்ந்து பாட. வேண்டிய இலக்கணத்தை இச்‌ 
செய்யுள்‌ வற்புறுத்துகிறது என்று கூறிப்பிட்டிருப்பது இக்கால 
கலைஞர்களால்‌ கவனிக்கப்படவேணடும்‌ . 


பண்ணென்னாம்‌ என்று தொடர்கின்ற திருக்குறளைக்‌ 
காட்டி ஒரு பாடலை எடுத்து இசைக்கும்‌ பொழுது அதன்‌ பொரு 
ளுக்கும்‌, சுவைக்கும்‌, பாவத்றுக்கும்‌ ஏற்று ( ஊண்ல்‌ அமைத்து 
பாடுதலே சிறந்தது என்றும்‌, பாடற்‌ பொருள்‌ தரும்‌ சுவையே 
பண்ஸிற்கு இசைந்து நிற்க வேண்டும்‌ அவ்வாறு இல்லாவிடில்‌ 
பண்ணினால்‌ பயன்‌ ஒன்றும்‌ இல்லை என்றும்‌, குறிக்கோளின்‌ றி 
நோக்கும்‌ கண்ணோட்டம்‌ போலாமம்‌ என்றும்‌ திருவள்ளுவர்‌ 
கூறியிருப்பதை விளக்கியிருப்பது இசைக்கலைஞர்கள்‌ குறித்துக்‌ 
கொள்ள வேண்டிய செய்தி. இலப்படுகாரப் பாடலின்‌ சில 
வரிகளைக்‌ காட்டி, இசை இலக்கணத்தின்‌ பல நுட்பங்களை 
இளங்கோ அடிகள்‌ திறம்படக்‌ கூறியுள்ளார்‌ என்றும்‌ சிலப்பதி 
கார காவியம்‌ நமச்குக்‌ கடைத்திருக்காவிடில்‌ இன்று தமிிசை 
யின்‌ தொன்மையையும்‌ பெருமையையும்‌ நாம்‌ சிறிதும்‌ அறிந்து 
கொள்ள முடியாது போயிருக்கும்‌ என்றும்‌ ஆசிரியர்‌ கூறியிருப்பது 
குமிழர்களாகிய நமக்கு எத்துணைப்‌ பெருமிதம்‌. 


பண்களைக்‌ காலத்திற்கும்‌ பருவத்திற்காம்‌ நிலங்களுக்கும்‌ 
ஏற்ப மிகச்‌ சிறப்பாக வகைப்படுத்திய தமிழரின்‌ நுண்ணறிவை 
யும்‌ சிறந்த பண்பாட்டையும்‌ எண்ணி எண்ணி நாம்‌ இறும்பூது 
கொள்பவர்களாகிறோம்‌ என்று குறுப்பிட்டிருப்பதும்‌ மகிழ்ச்சிக்‌ 
ரூறியது. 


இக்காலத்தில்‌ உலகெங்கும்‌ பரவி புகழ்ப்பெற்று விளங்கும்‌ 
தென்னிந்திய இசை கமிழிசையே யன்றி வேறுயில்லை என்றும்‌ 
குமிழிலக்கியத்தை நன்கு கற்றால்‌ இஷ்வண்மை அனைவருக்கும்‌ 


2011 


விளங்கும்‌ என்றும்‌ ஆசிரியர்‌ கூறி இந்நூலில்‌ மெய்ப்பித்துக்‌ 
சாட்டியுள்ளார்‌. தமிழிசையை வளர்த்துவருவதல்‌ இவ்‌ வாசிரி 
யாக்குப்‌ பெரும்‌ பங்கு உண்டு. இதற்காகவே தன்‌ வாழ்க்கையை 
அற்பணித்துள்ளார்‌. கலைபயில்‌ பண்பாட்டுக்‌ கழகத்தை நிறுவி 
பல மாணவ மாணவிகளுக்கு இசைப்பயிற்சி வகுப்புகள்‌ நடத்தி 
வருகிறார்‌. மேலும்‌ கிராம மக்களின்‌ சுய வேலை வாய்ப்புத்‌ 
இட்டத்தின்‌ 8ழ்‌ பல ஆண்களுக்கும்‌, பெண்களுக்கும்‌ குறிப்பாக 
தாழ்த்தப்பட்ட இனத்தவர்களுக்கு அரசாங்க நிதி உதவீ பெற்று 
பயிற்சி கொடுத்து வருகிறார்‌. பயிற்சி பெற்ற சிலர்‌ வேலை 
வாய்ப்பை ஏற்படுத்திக்கொண்டுள்ளனர்‌. 


ஆசிரியர்‌ கூறியிருப்பது போல்‌ இவ்வரிய நூல்‌ இசையின்‌ 
ஒப்பற்ற இலக்கண முறையையும்‌ இசை மரபையும்‌ மீண்டும்‌ 
குளிர்க்கச்‌ செய்து இசையுலகில்‌ குடிகொண்டுள்ள கு॥ப்பமும்‌ 
அறியாமையும்‌ நீக்கும்‌ என்று நம்புவோமாக. 


மு. கிருவ்ணன்‌ 


நரி நல்‌ 


௬. சண்முகசுந்தரம்‌ 97, பஜனை கோயில்‌ தெரு, 
சூளைமேடு, சென்னை-94 





தமிழிசை இலக்கண மரபு என்னும்‌ இவ்வாய்வு நூலின்‌ 
ஆசிரியர்‌ இசைப்பேரர௪, கலைமாமணி டாக்டர்‌ சேலம்‌ எஸ்‌. 
ஜெயலட்சுமி அம்மையார்‌, முதல்‌ அத்தியாயத்தில்‌, குமி;நிசையின்‌ 
தொன்மையை எடுத்துக்காட்டு,  நமிமாராய்ச்சி என்னும்‌ 
கடல்‌ ஆழம்‌ காணமுடியாததாகதீ தோன்றுகிறது” என்று 
கூறுகிறார்கள்‌. அவர்கள்‌ ஆழங்‌ காணமுடியாத தமிழாராய்ச்‌ 
எயில்‌ துணிந்து இறங்கி, ஆயிரம்‌ ஆண்டுகளாகத்‌ தழைத்து 
ஓங்கிய தமிமனுடைய இசைதான்‌ இன்று இத்தியாவெங்கிலஓம்‌ 
பயிலப்பட்டு வருகின்றது என்ற உண்மையை”: இந்‌ நூலில்‌ அகச்‌, 
சான்று புறச்சான்றுகளுடன்‌ தெற்றென விளக்கியுள்ளார்கள்‌ . 





கூடுகொள்‌ இன்னியம்‌ குரல்குர லாக 
நுரல்தெறி மரபிற்‌ பண்ணி 
என்றிறுபாணாற்றுப்‌ படை. (229-230) அடிகள்‌ சங்கக்காலத்தில்‌ 
தமிழ்‌ இசை நூல்கள்‌ இருந்ததை அறிவிக்கின்றன . 
பண்கண்டு திறனெய்தாப்‌ பண்டாளம்‌ பெறப்பாடிக்‌ 
கொண்ட வின்னிசைத்தாளம்‌ கொளைசிீர்க்கும்‌ விரித்தாடும்‌ 
தண்டும்பி பினங்காண்மின்‌. - பரிபாடல்‌ 11 : 128-120 


அஇவ்வடிகளால்‌ சங்கக்‌ காலத்தில்‌ இசைக்‌ கலைஞர்கள்‌ 
இராகத்தாளத்தோடு பாடிவந்தகை அறிகியழோம்‌ 


இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னர்‌ இயற்றப்பட்ட 
பரிபாடல்‌” நூரலிலுள்ள இசைப்‌ பாடல்களுக்கு இசையாசிரியர்‌ 
கள்‌ வகுத்த பண்கள்‌ பாலையாமழ்‌, நோதிறம்‌, காந்தாரம்‌ 
என்பவை. இவைகளில்‌ காந்தாரம்‌, தேவாரம்‌ -- கர்நாடக 
இசையின்‌ இராகங்களில்‌ இடம்‌ பெற்றுள்ளது. அதனால்‌, 
“இசை பிறமொழியில்‌ வழங்கப்பட்டாலும்‌, அது தமிழிசையின்‌ 
அடிப்படையைக்‌ கொண்டே. வளர்ந்தன என்பதை நாம்‌ 
இலக்கியங்கள்‌ மூலம்‌ நன்கு அறியக்கூடும்‌' என்று இந்நூலின்‌ 
12-ம்‌ பக்கத்தில்‌ கூறியிருப்பது மிகையாகாது, 


பேகன்‌ மயில்‌ குளிரால்‌ நடுங்குகிறதென்று அதற்குத்‌ தன்‌ 
அணியைப்‌ போர்த்தான்‌. ஆலல்‌ அவன்‌ தன்‌ மனைவி கண்ணகி 
நடுங்கி வருந்தும்படி. அவளை விட்டுப்‌ பிரிந்திருந்தான்‌. 
அவளுடைய  ஊர்வழியாக வந்து புலவர்கள்‌ பரணர்‌, 
அரிசிற்கிறார்‌, பெருங்குன்றூர்‌ கிழார்‌ ஆகிய மூவரும்‌ பேகனிடம்‌ 
வந்து “சீறியாழ்‌ செவ்வழி பண்ணி” பாடிவந்ததாகக்‌ கூறினார்கள்‌ 


வி 


(புறகானூறு 744, 146, 147) அவர்கள்‌ கண்ணகியின்‌ வருத்தத்தை 
நினைந்து மாலை நேரத்தில்‌ பாடி வந்ததால்‌, மாலைக்‌ காலத்தில்‌ 
பாடும்‌ இரங்கற்‌ பண்ணாகிய செவ்வழிப்‌ பணணில்‌ பாடி வந்த 
தாகக்‌ கூறினார்கள்‌. அவர்கள்‌ பாடிய செவ்வழிப்‌ பண்ணில்‌ 
௪ம்பந்தரும்‌ சுந்தரரும்‌ தேவாரப்‌ பாடல்களைப்‌ பாடியிருக்கிறார்‌ 
கள்‌. 

“நைவளம்‌ பூத்த நரம்பியை சீர்‌” என்ற பரிபாடல்‌ (18-20) 
அடியில்‌ வரும்‌ “நைவளம்‌” என்ற சொல்லுக்கு “நட்டபாடை 
என்னும்‌ பண்‌” என்று பரிமேலழகர்‌ பொருள்‌ கூறினார்‌. 


“நைவளம்‌ பமுகிய நயந்தெரி பாலை” என்ற சிறு பாணாற்றுப்‌ 
படை (86) அடியிலும்‌, “நைவளம்‌ பமுகிய பாலை வல்லோன்‌” 
என்ற குறிஞ்சிப்‌ பாட்டு (146) அடியிலும்‌ வரும்‌ *நைவளம்‌” 
என்ற சொல்லுக்கு முறையே *நட்ட. பாடை என்னும்‌ பண்‌: 
என்றும்‌ “நட்ட ராகம்‌” என்றும்‌ நச்சினார்க்கினியர்‌ பொருள்‌ 
கூறினார்‌. அதனால்‌ நட்ட பண்‌', நட்ட ராகம்‌” என்பவை 
ஒன்றே என நினைக்கத்‌ தோன்றும்‌. ஆனால்‌ இந்தநூவில்‌ 12, 74, 
அத்தியாயங்களில்‌ கூறப்பட்ட குறிஞ்சியாழ்த்‌  இறங்கள்‌ 
முப்பத்திரண்டு வகைகளில்‌ நட்ட பாடையும்‌ நட்ட ராகமும்‌ 


வெவ்வேறானவை என அறிகிறோம்‌. இகனால்‌ சம்பந்தரும்‌ 
சுந்தரரும்‌ பாடிய தேவாரப்‌ பாடல்களுக்கு வகுக்கப்பட்ட 
பணகள்‌ நட்ட பாடையும்‌ நட்ட ராகமும்‌ வெவ்வேறான 


குறிஞ்சியாம்‌ திறங்கள்‌ என்பதை அறிகிறோம்‌, தேவாரப்‌ 
பாடல்களின்‌ பண்களில்‌ குறிஞ்சியும்‌ ஒன்றாகும்‌. 
சீத்தலைச்‌ சாத்தனார்‌, “மகர யாழ்‌” என்றும்‌ “மகர 
வீணை” என்றும்‌ கூறினார்‌ (மணிமேகலை 4:56, 19:25). இதனால்‌ 
இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழகத்தில்‌ யாழ்க்கு 
வீணை எனவும்‌ பெயர்‌ வழங்கிவந்ததை அறிகயரம்‌. 
குமிழ்‌ எழுத்துக்கள்‌ சரீரத்தின்‌ தத்துவத்துவங்களை 
அடிப்படையாகக்‌ கொண்டு அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறில்‌ 
ஐந்தும்‌ ஐம்‌ பொறிகளைக்‌ குறிப்பன. நெட்டெழுத்துக்கள்‌ 
ஐம்புலன்களையும்‌ மனம்‌ புத்தியையும்‌ குறிப்பன.மெய்யெழுத்துக்‌ 
களில்‌ வல்லினம்‌, மெல்லினம்‌, இடையினம்‌ முறையே பித்தம்‌, 
வாதம்‌, சி3லத்மம்‌ என்ற நாடிகளைக்‌ குறிப்பன. இத்தத்து 
வத்தின்‌ அடிப்படையில்‌ சுரங்களும்‌ தாளங்களும்‌ அமைக்கப்‌ 
பட்டிருக்கின்றன, அதனால்‌ 
ஆகா ஏற ஒள வெனும்‌ 
இவ்வே ழெழுத்தும்‌ ஏழிசைக்‌ குரிய 
எனத்‌ திவாகாரம்‌ கூறுறெது. 


)$ 4 


பாணியும்‌ தூக்குஞ்‌ சீரு மென்றிவை 
மாணிழை யரிவை காப்ப 
வாணமில்‌ பொருளெமக்‌ கமர்ந்தனை யாடி 


இது கலித்தொகையின்‌ கடவுள்‌ வாழ்த்துப்‌ பாடலின்‌ 


சுரிதகம்‌. இப்பாடலின்‌ தமிழிசைகளில்‌ *கொண்ட சீர்தரு 
வாளே”, *வளர்தூக்கு தருவாளோ”, *முற்பாணி தருவளேர” 
என்று கூறப்பட்டிருக்கின்‌றன . காரணம்‌ ஒரு தாளத்தின்‌ 


முதலில்‌ எடுக்கும்‌ காலத்தினையுடையது பாணி, தாளத்தின்‌ 
இடையில்‌ நிகழும்‌ காலத்தைபுடையது தூக்கு, தாளம்‌ முடிந்து 
விடும்‌ காலக்தையுடையது சீர்‌. 

பாணி என்பதற்குக்‌ கை எனப்‌ பொருள்‌ உண்டு. கையால்‌ 
அடிக்கும்‌ தாளத்திற்குப்‌ பாணி என பெயர்‌ வழங்குவதாயிற்று, 
அது கொட்டு, அசை, தூக்கு, அளவு என நான்கு நிலையினை 
யுடையது. 

கொட்டாவது அமுக்குதல்‌, அசையாவது தாக்கிடுயழுதல்‌, 
தூக்காவது தாக்கித்‌ தூக்குதல்‌, அளவாவது தாக்கின வோசை 
நேரே மூன்று மாத்திரை பெறுமளவும்‌ வருதல்‌. 

ஒரு சீர்‌ செந்தூக்கு, இருசீர்‌ மழலை, மூச்சீர்‌ துணிபு, 
நாற்சீர்‌ கோயில்‌, ஐஞ்சீர்‌ நிவப்பே, யறுசீர்‌ கமாலே, எழுசீர்‌ 
கெடுந்தாக்கு என்மனார்‌ புலவர்‌. 

சீர்‌ என்பதற்கு ௮௦கு என்று பொருள்‌. பாட்டை அழகாகக்‌ 
பாடி. முடிப்பதால்‌ தாள முடிவு சீர்‌ எனப்பட்டது. 

நூலாசிரியர்‌, “பருந்தும்‌ நிழலும்‌ போல நமது தமிழிசையில்‌ 
ஆலாபனை செய்வது மரபு” என்று கூறுகிறார்‌. இதனை, 
“விளாரிக்‌ கொட்பின்‌ வெண்ணரி கடிகசுவென்‌? என்ற புறநா 
னூற்று (291:4) அடியினால்‌ அறியலாம்‌. இதன்‌ பொருள்‌ 
விளரிப்பண்ணை பருந்து வட்டமிடுவது போல வட்டமிட்டு 
ஆலாபனை செய்துப்‌ பாடி. வெண்மையான நரியைத்‌ துறத்து 
வேன்‌ என்பது. 

பரவினர்‌ உரையொடு பண்ணிய விசையினர்‌” என்ற 
பரிபாடல்‌ (17:4) அடிக்கு “அளத்தியாலாக்கிய இசையினராய்‌” 
என்று பரிமேலழகர்‌ பொருள்‌ கூறிஞர்‌. 

டாக்டர்‌ சேலம்‌ எஸ்‌. ஜெயலட்சுமி மேன்மேலும்‌ சங்க 
நூல்களிலும்‌ பண்டைத்‌ தமிழ்‌ நரல்களிலும்‌ பொதிந்திருக்கும்‌ 
இசையைய்‌ பற்றி மேன்மேலும்‌ ஆராய்ந்து நூல்களை இயற்றித்‌ 
தமிழுக்கும்‌ இசைக்கும்‌ தொண்டு புரிய இறைவன்‌ அருள்வாராக) 


௯. சண்முக சுந்தரம்‌ 


ஜே 


லை 


லெ டே ஸு 


11. 
12, 


13. 
14. 
19. 
16, 
17. 


18. 
19, 


29. 
23 


உல்ஞ்லிறி 


முன்னுரை 

மதிப்புரை 

அணிந்துரை 

சிறப்புரை 

நூல்‌ நலம்‌ 
தமிழிசையின்‌ தொன்மை தி 
தமிழிசையைப்‌ பற்றிய இலக்கை நர எடி 
இயலுக்கும்‌ இசைக்ரும்‌ இடையே 
ஏற்பட்ட இடைவெளி 
இசையாராய்ச்சித்‌ துறையில்‌ வழி நரட்டதங்‌ 
ஏழிசையின்‌ பிறப்பும்‌ இயம்‌ 
பன்னிரு இசை 
பண்‌ அல்லது இராகம்‌ 
பண்களின்‌ வகைகள்‌ 
ஏழிசைப்‌ பண்கள்‌ 
ஏழ்பெரும்பாலை 
பன்னிரு பாலைகன்‌ 
நாற்பெரும்‌ பண்களும்‌ 
அவற்றின்‌ நான்கு சாஜி வகைக 3ஆம்‌ 
72 மேளகர்த்தா 
வட்டப்பாலை 
நாற்பெரும்‌ பண்கள்‌ தோன்றும்‌ வர 
வட்டப்பாலையில்‌ நால்வகை யாம்‌ 
ஆயப்பாலையின்‌ பன்னிரண்டு ஈரங்கஷக்கு 
வழங்கும்‌ தமிம்‌, கர்நாடகப்‌ பேயர்கள்‌ 
வட்டப்பாலைய்ல்‌ 24 அலகு நீலைநஷம்‌ 
சுருதி நிலைகஷும்‌ பெயர்கஷும்‌ 
திரிகோணப்பாலையும்‌ சதூரப்பாலையும்‌ 
ஏழிசையாகிய ச௪,ரி,க,ம, ப, த, நீ தமீ$ழு 
தமிழிசை மரபீன்‌ சிறப்பு 
தமீழ்‌ இசைச்‌ சொற்கள்‌ 


பக்கம்‌ 
(11 

ட 

3/1] 

2% 
211 

1 

6 


11! 
13 
16 


2 


க. 


இ 


60 
67 
73 


102 


1. தமிழிசையின்‌ தொன்மை 


இசைக்‌ கலை ஒரு மாபெரும்‌ விஞ்ஞானம்‌. உலகம்‌, ஓசை 
ஒலியிலிருந்தே பிறந்தது என்பது நமது பழம்பெரும்‌ சித்தாந்தம்‌. 
ஓம்‌” எனும்‌ பிரணவமே உலகெலாம்‌ தோற்றுவதற்குக்‌ காரணம்‌ 
என நமது மறைகளெொல்லாம்‌ முழங்குகின்றன. வேறு எந்த 
மொழியிலும்‌ காணாத வகையாகத்‌ தமிழ்‌ மொழியில்‌ இசைத்‌ 
தமிழை மூன்றில்‌ ஒரு பகுதியாக அமைத்துள்ளார்கள்‌. தற்கால 
விஞ்ஞானிகள்‌ சொல்லும்‌ இசையும்‌ (60௯0 ஊகம்‌ 142100) 
இரண்டும்‌ ஒரிடத்திலிருந்ததே தோன்றுவன எனக்‌ கூறுகிறார்கள்‌. 
இந்த உண்மையைத்‌ தொல்காப்பியர்‌ இரண்டாயிரம்‌ ஆண்டு 
ளுக்கு முன்பு, 
அளபிறந்‌ துயிர்த்தலும்‌ ஒற்‌.றிசை நீடலும்‌ 
உளதென மொழிப இசையொடு சிவணிய 
நரம்‌.பின்‌ மறைய என்மனார்‌ புலவர்‌ ” 
(தொல்‌ - எழுத்ததிகாரம்‌) 
என்று கூறுகிறார்‌. 


“பிழையா மரபு” என்று சிலப்பதிகாரத்தில்‌ இளங்கோவடி, 
களால்‌ கூறப்படும்‌ தமிழிசை தமிழ்மொழியைப்‌ போன்றே என்‌ 
றும்‌ மாறாத இளமையோடும்‌ குன்றாத எழிலோடும்‌ திகழ்ந்து 
வருகின்றது. இக்காலத்தில்‌ உலகெங்கும்‌ பரவிப்‌ புகழ்பெற்று 
விளங்கும்‌ தென்னிந்திய இசை தமிழிசையே அன்றி வேறில்லை. 
தமிழ்‌ இலக்கியத்தை நன்கு கற்றால்‌ இவ்வுண்மை அனைவருக்‌ 
கும்‌ விளங்கும்‌. ஏனெனில்‌ பிற மொழிகளில்‌ நமக்குக்‌ கிடைக்கும்‌ 
செய்திகள்‌ முழுமையாக இல்லை. அம்மொழிகளில்‌ புரிந்தும்‌ 
புரியாமலும்‌ பிற்காலத்தில்‌ பல ஆசிரியர்கள்‌ நூல்களை எழுதி 
யிருப்பது பெரும்‌ குழப்பங்களையே இசையுலகில்‌ ஏற்படுத்தியுள்‌ 
ளது என்று சொன்னால்‌ மிகையாகாது. அநீநூல்களில்‌ நமக்குப்‌ 
புரியாமலிருக்கும்‌ பெரும்‌ பகுதிகள்‌ தமிழ்‌ நூல்களில்‌ கிடைக்கப்‌ 
பெறுகின்றன என்பது வியப்பிற்குரிய ஒன்று. தமிழ்‌ மொழியின்‌ 
மேன்மையை உலகில்‌ நிலைநாட்ட இசைக்‌ கலை நமக்குப்‌ பெரி 
தும்‌ உதவும்‌ என்பதில்‌ யாதும்‌ ஐயமில்லை. 


சங்க காலத்திலும்‌ அதற்கு முன்பும்‌ அதாவது இரண்டாயிரம்‌ 
ஆண்டுகளுக்கு முன்பு - யாழ்‌ இசைக்கும்‌ பாணர்களும்‌, பாடினி 
களும்‌ (பெண்‌ இசைக்‌ கலைஞா்‌), விறலியரும்‌ (நடனமாடுபவர்‌), 
மிக்கச்‌ சிறப்புற்றுச்‌ சமுதாயத்திலும்‌ அரசவைகளிலும்போற்றப்‌ 


2 


பட்டு வாழ்ந்தனர்‌. தமிழ்‌ மறையாகிய திருக்குறளும்‌ முதல்‌ இலக்‌ 
கணமாகய தொல்காப்பியமும்‌ தமிழர்‌ பண்பாட்டிற்கு எடுத்துக 
காட்டாகும்‌. இத்தகைய பண்பாடு உள்ள சமுதாயம்‌ தோற்று 
விக்கு எத்தனை ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ தேவைப்‌ பட்டிருக்கும்‌? உலக 
அறிஞர்கள்‌ இன்று வியந்து போற்றும்‌ இந்நூல்கள்‌ பழந்தமிழ்‌ 
நாகரிகத்தைப்‌ பறைசாற்றுகின்றன . 


சங்க இலக்கியங்கள்‌ கூறும்‌ பல்வேறு துறைச்‌ செய்திகள்‌ பிற 
நாட்டு அறிஞர்களை வியப்பில்‌ ஆழ்த்துகின்றன. தாவர இயல்‌, 
மிருக இயல்‌, நிலங்களின்‌ பிரிவுகள்‌, இசை நுணுக்கங்கள்‌, ஆடற்‌ 
கலைகள்‌, முத்த, வைரம்‌, வைடூரியம்‌ பற்றிய உண்மைகள்‌, 
சிற்பக்‌ கலை, கட்டடக்‌ கலை, கணிதம்‌, வானநிலை சாத்திரம்‌, 
கடற்பயணங்கள்‌ ஆகிய எந்தச்‌ சாத்திரத்திலும்‌ விஞ்ஞான அறி 
விலும்‌ தமிழர்‌ பின்தங்கியதாகத்‌ தெரியவில்லை. சங்க நூல்‌ 
களைக்‌ தெளிவாக ஆராய்ந்தால்‌ இப்படிப்‌ பல உண்மைகள்‌ 
வெளிவருகின்‌ றன, 


குமிழ்கள்‌ தங்களுடைய சாத்திரங்களையும்‌ கலைகளையும்‌ 
கடுமையான இலக்கியத்தில்‌ செய்யுள்‌ நடையில்‌ பொதிந்து வைத்‌ 
தார்கள்‌. இக்கலைகளின்‌ மூலம்‌ பொருள்களையும்‌ இரகசியங்‌ 
களையும்‌ ஆசானின்‌ மூலமாகக்‌ கற்றால்‌ ஓழிய ஒருவன்‌ தானே 
படித்துத்‌ தெரிந்துகொள்ள முடியாது. ஆகவே இக்கலைகள்‌ 
வழிவழியாக குருபரம்பரையாகவே கற்றுக்கொள்ள வேண்டிய 
தாயிற்று. பல இரகசியங்களை அனைவரும்‌ தெரிந்து அதைக்‌ 
கீழ்நிலைக்குக்‌ கொண்டு வந்து பாழ்படுத்திவிடக்‌ கூடாதே என்ற 
எண்ணத்தால்‌ மறைபொருளாக நமது முன்னோர்கள்‌ பொதிந்து 
வைத்தனர்‌. 

ஒரு காலத்தில்‌ இந்தியா முழுவதம்‌ பலுசிஸ்தானம்‌ வரை, 
வங்காளம்‌ வரை நமது திராவிட நாகரிகமே பரவியிருந்தது என்று 
எஸ்‌.கே. பானர்ஜி போன்ற சரித்திர ஆசிரியர்கள்‌ கருதுகிறார்‌ 
கள்‌. மொஹஞ்சதாரோ, ஹராப்பாவில்‌ உள்ள நாகரிகம்‌ 
(1100 -- நுரகர்ப்்கற ) -- திராவிட சம்பந்தம்‌ -- உள்ளவை 
என்பதையே உணர்த்துகிறது. சரித்திரப்‌ பேராசிரியர்‌ திரு. 
சுனிதிகுமார்‌ சாட்டர்ஜி என்பார்‌ இந்திய நாகரிகத்தின்‌ முக்கால்‌ 
பாகம்‌ திராவிடம்‌, கால்‌ பாகம்‌ ஆரியம்‌ என்று கூறுகிறார்‌. தற்‌ 
போது ஆராய்ச்சிகள்‌ மூலம்‌ தமிழர்‌ நாகரிகமும்‌ செல்வாக்கும்‌ 
மேனாடு, சீழ்நாடு எங்கும்‌ பரந்து விரிந்து கடந்தன என்பதையே 
உறுதிப்படுத்துகின்றன. இன்றும்‌ இசைக்‌ கலை, பரதக்‌ கலை, 
சிற்பம்‌, வாழ்க்கைமுறை, சமயம்‌ யாவற்றிலும்‌ தென்னாடு-- 
சிறப்பாகத்‌ தமிழ்நாடே. முதலிடம்‌ பெற்று விளங்குகிறது 


2 


என்பதை யாரே மறுக்கமுடியும்‌! தமிழ்நாட்டிலுள்ள கோயில்‌ 
களுக்கும்‌ தலங்களுக்கும்‌ சிற்பக்‌ கலையின்‌ மேன்மைக்கும்‌ ஈடான 
மற்றொரு நாட்டை நாம்‌ காணமூடியுமா? 


தமிழன்‌ “திரைகடலோடியும்‌ திரவியம்‌ தேடு” என்ற கோட்‌ 
பாட்டை உடையவளாய்‌ உலகெங்கும்‌ சுற்றி வாணிபம்‌ செய்து 
பிற நாடுகளிலும்‌ தனது நாகரிகத்தையும்‌ கலைகளையும்‌ பரவச்‌ 
செய்தான்‌. பழந்தமிழிசைக்கும்‌ கிரேக்க இசைக்கும்‌ எவ்வளவு 
நெருங்கிய தொடர்பு இருந்தது என்பதைப்‌ பற்றி எனது வேறு 
நூல்களில்‌ தெரிந்துகொள்ளலாம்‌. யவனர்‌ என்னும்‌ தஇிரேக்கார்கள்‌ 
நமது முடிமன்னர்களுக்கு மெய்க்காப்பாளராக இருந்தனர்‌. 
பூம்புகார்‌ நகரில்‌ சரச்சூகள்‌ ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படும்‌ 
சுங்கச்‌ சாலைகள்‌ இருந்தன. சீவர்‌, யவனர்‌, எடிப்தியர்‌ ஆகி 
யோருக்குத்‌ தனித்தனியே இருப்பிடங்கள்‌ வழங்கப்பட்டிருந்‌ தன . 
கொற்கைத்‌ துறைமுகத்திலிருந்து நன்‌ முத்துக்கள்‌ குவியல்‌ குவி 
யலாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. அக்தகைய 
நன்‌ முத்துக்களும்‌ மணிகளும்‌ நம்‌ நாட்டில்‌ இப்போது காண்பது 
அரிதாடிவிட்ட உண்மை பெரிதும்‌ வருந்துதற்குரியது. 


தமிழும்‌ தமிழிசையும்‌ மிகப்‌ பழமையானவை. மிகத்‌ 
தொன்மை வாய்ந்தவை என்பது இப்போது உலகறிந்த உண்மை 
தமிழிசை தொன்மை வாய்ந்தது மட்டுந்தானா? வேறு சிறப்பும்‌ 
அதற்கு உண்டா? என்ற கேள்விகள்‌ எழுகின்றன. வேறு சிறப்பு 
உண்டென்றால்‌ அதை எப்படி. விளக்குவது? எங்ஙனம்‌ பிறர்க்குத்‌ 
தெளிவாக்குவது? என்ற பிரச்னைகள்‌ உருவாகின்றன. 


இந்தச்‌ சிக்கல்களுக்கு விடை காணும்‌ வகையில்‌ நாம்‌ 
தமிழிசைத்‌ துறையில்‌ ஆராய்ச்சியில்‌ இறங்குவது ஒன்றே சிறந்த 
வழி. இன்று தமிழ்நாட்டில்‌ வழிவழியாக மரபு பற்றி வழங்கி 
வரும்‌ இசை உலகில்‌ ஓர்‌ ஓப்பற்ற இசையாக்‌ விளங்கி வருகின்‌ 
றது. தமிழ்நாட்டுத்‌ திருக்கோயில்களில்‌ இன்றும்‌ ஒலித்துவரும்‌ 
நாதசுர இசைகளும்‌ தேவார ஒதுவார்கள்‌, வைணவர்கள்‌ ஆகி 
யோரின்‌ பண்‌ அமைந்த பாடல்களின்‌ இசைகளும்‌ பரதக்‌ கலை 
யின்‌ மேன்மைகளும்‌ தமிழரின்‌ தனிப்‌ பண்பாடுகளைப்‌ பறை 
சாற்றி வருகின்றன என்றால்‌ மிகையாகாது. 


இருநாறு ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய சான்றோர்‌ 
களாகிய தியாகராஜர்‌, தீட்சிதர்‌ ஆயோர்‌ இயற்றிய ஒப்பற்ற 
ஏர்த்தனைகள்‌ பண்கள்‌ அல்லது இராகங்களின்‌ அரிய வடிவங்‌ 
களாகத்‌ திகழ்கின்றன. இந்த இசை ஆசிரியர்கள்‌ தோன்றி 
வாழ்ந்த இம்‌ எது என்று நாம்‌ சிந்தித்துப்‌ பார்க்க வேண்டும்‌. 


க 


காவிரிக்‌ கரை ஆற்றங்கரையிலேதான்‌ இவர்கள்‌ பிறந்து வாழ்ந்‌ 
துரர்கள்‌, அங்குள்ள இசையின்‌ வடிவங்களை உற்றுணர்ந்து 
நோக்கித்‌ தமது பாடல்களில்‌ அமைத்தனர்‌. அக்காலத்தில்‌ 
தஞ்சையிலே செல்வாக்குப்‌ பெற்றிருந்த அரசியல்‌ மொழி 
தெலுங்கு, சமஸ்கிருதம்‌ ஆகியவை. மேலும்‌ அவர்களுடைய 
தரய்மொழியும்‌ தெலுங்கு ஆனபடியால்‌ தெலுங்கிலே கிருதி 
களை ஆக்கினார்கள்‌. தீட்சிதர்‌ அவர்கள்‌ நமது தேவார 
ஆூரியர்கள்‌ அமைத்தது போலவே பல தலங்களுக்கும்‌ சென்று 
அம்‌மூர்த்தகளை வழிபட்டு, அத்தல விசேடங்கள்‌, புர ஈணங்கள்‌ 
ஆகியவற்றைக்‌ கீர்த்தனைகளில்‌ அமைத்துப்‌ பாடியுள்ளார்‌. 


இவர்களுக்கு முன்பு 18-வது நாற்றாண்டு வரை மிகச்‌ சிறப்‌ 
புற்று ஒங்கியிருந்தவை தேவாரத்‌ திருமுறைப்‌ பாடல்களே. பல 
இசைக்‌ கருவிகளுடன்‌ இயலும்‌ இசையுமாகதக்‌ தேவாரத்‌ திவ்யப்‌ 
பிரபந்தங்களும்‌ நாட்டில்‌ முழங்கிக்‌ கொண்டிருந்தன என்பதை 
நமக்குச்‌ சரித்‌இரம்‌ சொல்கிறது. அதற்கு முன்பு சிலப்பதிகார 
காலத்தில்‌ இசைக்‌ கலை மிக மேன்மையுற்று இருந்தது என்பதை 
யும்நாம்‌ அறிி3றாம்‌. அக்கால வழக்கிலேயே இசையைத்‌ தொன்‌ 
மூறை வழக்கு என்று கூறுகிறார்கள்‌, அப்போது அதற்கு 
எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாகவே இசைக்‌ கலை தோன்றி 
யிருக்கும்‌ என்று நாம்‌ நினைத்துப்‌ பார்க்க வேண்டும்‌. 


பொதுவாகத்‌ தமிழர்கள்‌ பழம்பெருமையைக்‌ கொண்டாடு 
பவர்கள்‌ என்று எண்ணுவோர்‌ உண்டு. தமிழிசையைப்‌ பற்றிய 
உண்மைகளை நாம்‌ கண்டறியும்போது எவருக்கும்‌ இது வீண்‌ 
பெருமை என்று தோன்றாது. சங்க இலக்கியத்திலும்‌ சிலப்பதி 
காரத்திலும்‌ தேவாரத்‌ திருமறை இசைகளிலும்‌ நாம்‌ கண்டறி 
யும்‌ உண்மைகள்‌ நமது தமிழிசையின்‌ தலைசிறந்த தன்மையை 
நமக்கு விளக்கும்‌. ஆயிரம்‌ ஆண்டுகளாகத்‌ குழைத்து ஒங்கிய 
தமிழனுடைய இசைதான்‌ இன்று இந்தியாவெங்கிலும்‌ பயிலப்‌ 
பட்டு வருகின்றது என்ற உண்மை அனைவருக்கும்‌ தெற்றென 
விளங்கும்‌. ஏனெனில்‌ இன்றும்‌ வடநாட்டினருக்குச்‌ சங்கீதத்‌ 
இற்கு இலக்கண நரல்கள்‌ தனியே கிடையாது. 78-வது நூற்‌ 
றாண்டு முதல்‌ தோன்றிய சமஸ்கிருத நூல்கள்‌ சங்கீதத்திற்கு 
இலக்கணம்‌ கூற முயன்றாலும்‌ பழக்கத்தில்‌ உள்ள இசை மரபிற்‌ 
கும்‌ இவர்கள்‌ கற்பித்த இலக்கணத்திற்கும்‌ தொடர்பின்றி இசை 
உலகில்‌ பெரும்‌ குழப்பங்களையே உண்டு பண்ணி வந்துள்ளன. 
ஆகவே, இசையின்‌ அடிப்படை இலக்கணத்தை சாழு. நாம்‌ 
தமிழிசையின்‌ பிறப்பித்திற்ேகே செல்ல வேண்டியவர்கள்‌ 
ஆகிறோம்‌. 


5 


தமிழ்நாட்டு முடிமன்னர்களாகிய சேர, சோழ, பாண்டிய 
மன்னர்கள்‌ இ.பி. 12-வது நூற்றாண்டிற்குப்‌ பின்‌ வீழ்ச்சியுற்ற 
போது தமிழர்கள்‌ மேன்மை குன்றித்‌ தமிழ்க்‌ கலைகள்‌ பொலி 
விழந்து பிற மொழியினருக்கு அடிமையாயினர்‌. தமிழனே 
தனது பெருமையை அறிந்துகொள்ளாமல்‌ தமிழ்‌ ஒரு பிராந்திய 
மொழியே, அதில்‌ தனிச்‌ சிறப்பு ஏதுமில்லை என்று எண்ணதி 
தொடங்கிலிட்டான்‌. இந்த நிலை மாறித்‌ தமிழ்‌ மீண்டும்‌ அரி 
யணையில்‌ வீற்றிருக்கும்‌ காலமும்‌ தோன்றியது தமிழ்‌ மக்களின்‌ 
நற்காலமே யாகும்‌. 


வெள்ளையனை வெளியேற்றிய பின்‌ மொழிவழியே இந்திய 
நாடு பிரிக்கப்பட்டபோது திராவிடக்‌ கழகம்‌ தோன்றியது. 
இந்தியப்‌ பண்பாட்டின்‌ பெரும்பகுதிக்குக்‌ காரணமாயிருந்த 
திராவிட நாகரிகம்‌ பிற்‌3போக்கானது என்று கருதப்பட்டபோது 
குமிழர்‌ வீறுகொண்டு எழுந்தனர்‌. பேரறிஞர்களும்‌ தலைவர்‌ 
களும்‌ அரசியலில்‌ புகுந்து தமிழ்‌ நாட்டுக்குத்‌ தமிழாட்சியைக்‌ 
கொண்டு வந்தனர்‌. 800 ஆண்டுகளுக்குப்‌ பின்‌ தமிழன்னை மீண்‌ 
டும்‌ சீரும்‌ சிறப்பும்‌ கொண்டு அரியணையில்‌ வீற்றிருக்கிறாள்‌. 
உலகக்‌ தமிழ்‌ மாநாடுகளையும்‌ கண்டு வருகிறாள்‌. தமிழன்னை 
யின்‌ புத்துயிரால்‌ உலகமே பலவசையிலும்‌ நன்பையடையும்‌ என்‌ 
பதில்‌ ஐயமில்லை. 


குமிழாராய்ச்சி என்னும்‌ கடல்‌ ஆழம்‌ காண முழடியாததாகத்‌ 
தோன்றுகிறது. பழம்பெரும்‌ ஆல மரமாகிய இதன்‌ வேர்கள்‌ எங்‌ 
கெங்குதான்‌ சென்றிருக்கிறதோ என்று மேனாட்டு அறிஞர்களும்‌ 
வியப்படைகிறார்கள்‌. அம்‌! மேனாட்டு அறிஞர்கள்‌ இத்‌ 
தொன்மை பழம்‌ பருங்‌ குடிமக்களின்‌ வரலாறுகளை இன்று பல 
கோணங்களிலிருந்தும்‌ ஆராய்ந்து வருகிறார்கள்‌ . 


குமிழிசையைப்‌ பற்றிய பல உண்மைகளை யாவர்க்கும்‌ எடுத்‌ 
துரைக்க நாம்‌ கடமைப்‌ பட்டிருக்கிறோம்‌. இசை பயிலும்‌ மாண 
வார்களுக்குத்‌ தக்கப்படி இந்நூல்‌ அமைக்கப்பட்டுள்ளது. தமிழி 
சையைப்‌ பற்றிய ஓர்‌ அறிமுகம்‌ செய்தற்‌ பொருட்டுத்‌ தொன்‌ 
மைத்‌ தமிழைப்‌ பற்றி இம்‌ முன்னுரை எழுகப்பட்டது. 


தமிழரசு இத்தகைய ஆராய்ச்சிப்‌ பணிகளுக்கு முழு ஆதரவும்‌ 
நல்கும்‌ என நம்புகிறேன்‌. 


2. நழிழிசையைப்‌ பற்றிய இலக்கண நாகிகள்‌ 


பழந்தமிழருடைய இசையமைதியை நாம்‌ தெரிந்து கொள்ள 
வேண்டுமென்றால்‌ இரண்டாயிரம்‌ ஆண்டுகள்‌ என்ற நீண்ட 
காலத்‌ திரையை ஊடுருவிச்‌ சென்று பார்க்க ளேண்டியவர்களா 
கிறோம்‌. தமிழரின்‌ பண்டைய இலக்கியங்கள்‌ இசை, நடனம்‌, 
நாடகம்‌ போன்ற நுண்கலைகள்‌ ஆகியவை நமக்கு ஒப்பற்ற 
கரவூலங்களாசவே தோன்றுகின்‌ றன. அப்பழம்பெரும்‌ நாசி 
கமும்‌ பண்பாடுகளும்‌ கலைவளர்ச்சியும்‌ சமூதாயத்தின்‌ மேம்பாடு 
சுளும்‌ நமக்கு அளத்தற்சுரியனவாகவே தோன்றுகின்‌ றன. 
எனெனில்‌ நம்மிடையே இப்பொழுது உள்ள அறிவு என்னும்‌ 
அளவுகோல்‌ சிறியதாகவே இருக்கிறது. மரபு பற்றி வழிவழி 
யாக நாளடைவில்‌ தேய்ந்து வந்துள்ள நமது அறிவு பழம்‌ 
பெருமைகளை அளப்பதற்குப்‌ பற்றாதவையாக இருக்கின்‌ றன. 
கால வெள்ளத்தால்‌ பெரும்‌ மாறுதல்கள்‌ ஏற்பட்டுள்ளன. 
இருப்பினும்‌ தமிழ்கூறும்‌ நல்லுலகில்‌ வழிவழியே மரபு பற்றி 
வந்துள்ள இசைக்‌ கலை ஓரளவு இன்றும்‌ உயிரோட்டம்‌ உள்ள 
தாகவே இருப்பதும்‌ பெரும்‌ வியப்பிற்குரியது. 

உலக இசை வரலாற்றில்‌ மேனாட்டில்‌ இசைக்‌ கலை இ.பி. 
15-ம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பின்‌ முற்றிலும்‌ புதிய வடிவெடுத்து 
விட்டது என்பதை நாம்‌ காண்கிறோம்‌. ஆனால்‌ கீமை நாடு 
களில்‌ குறிப்பாக இந்திய நாட்டில்‌ இசைக்‌ கலையின்‌ புதிய 
மாற்றங்களுக்கு இடம்‌ கொடுக்காமல்‌ பழைய மரபையே காப்‌ 
பாற்றி வருகிறோம்‌ என்று உறுதியாகக்‌ கூறலாம்‌. நமது 
இந்திய இசை பண்முறை என்ற இராகங்களை அடிப்படையாகக்‌ 
கொண்டவை. இம்முறை 14610010 33/51001 என்று கூறப்படும்‌. 
௮தாவது இசை ஓற்றைச்‌ சுரங்களால்‌ கோவையாகப்‌ பாடப்‌ 
பெறும்‌, மேனாட்டு இசைமுறை 118170010௦ 5981 என்று 
அழைக்கப்படும்‌, இம்முறை பல சுரங்களை ஒருங்கே இசைத்தல்‌ 
ஆகும்‌. இந்திய இசையின்‌ இப்பண்முறை பல இராக வடிவங்‌ 
காராக வகுக்கப்‌ பெற்று, இன்ன பண்ணிற்கு இன்ன உருவம்‌ 
என்ற முறையில்‌ வகுக்கப்பட்டு பல நாற்றாண்டுகளாகக்‌ கையா 
ளப்பட்டு வருகின்றன. தென்னிந்திய இசையின்‌ தனிச்சிறப்பு 
என்னவென்றால்‌ உலகில்‌ பொது வழக்காக இருச்கும்‌ பன்னிரு 
சரங்களேயன்றிப்‌ பல நுண்சுரங்கள்‌ நமது இராகங்களில்‌ 
வைரம்‌, வைடூரியம்‌ போல்‌ பொதிந்து கிடக்கின்றன. இதற்கு 
விளக்கம்‌ கூறக்கூடிய இலக்கணம்‌ இன்று நம்மிடையே இல்லை. 


சீ 


பயிலும்‌ இசை வழக்கில்‌ மட்டுமே இவை காணப்படுகின்றன . 
மரபு பற்றி வந்திருக்கும்‌ இந்தப்‌ பயிலும்‌ இசையை £780(1081 
]1ப51௦ வைத்துதான்‌ நாம்‌ இந்த இசையமைதிக்கு இலக்கணம்‌ 
தேடும்‌ ஆராய்ச்சியில்‌ புக வேண்டியவர்களாக இருக்கின்றோம்‌. 
தமிழிசை முறையைப்பற்றி அறிவதில்‌ நமக்கு இத்துணை இடர்ப்‌ 
பாடுகள்‌ ஏற்பட்டதன்‌ காரணம்‌ இசைத்‌ தமிழ்‌ நூல்கள்‌ பல 
காலவெள்ளத்தில்‌ அழிந்துபட்டதேயாகும்‌. 72-ம்‌ நூற்றாண்‌ 
டில்‌ சிலப்பதிகார உரையாசிரியர்கள்‌ தங்கள்‌ காலத்திலேயே 
பல மூல நூல்கள்‌ அழிந்துபட்டுப்‌ போயின என்றும்‌, பல சொற்‌ 
கள்‌ வழக்கு வீழ்ந்து போயின என்றும்‌ கூறுகிறார்கள்‌. இசை 
நூல்களைப்‌ பற்றிய குறிப்புகளும்‌ சில பகுதிகளும்‌ சூத்திரங்‌ 
களும்‌ சிலப்பதிகாரத்தின்‌ உரைகளில்‌ காணப்படுகின்‌ றன . 


பழைய இசைத்‌ தமிழ்‌ நூல்களைப்‌ பற்றிய செய்திகள்‌ 


1. அகத்தியம்‌ -- இது இயல்‌ இசை நாடகமென்னும்‌ 
முத்தமிழ்‌ இலக்கணத்தையும்‌ தெரிவிப்பதாகிய ஒரு 
பெரும்‌ இலக்கண நூல்‌. தென்மதுரையில்‌ தலைச்‌ 
சங்கப்‌ புலவர்களுள்‌ முதல்வராகிய அகத்திய முனிவ 
சால்‌ அருளிச்‌ செய்யப்பட்டது. இது நச்சினார்க்‌ 
தினியார்‌ காலத்திலேயே இறந்து போயிற்றென்று தெரி 
கிறது. ஆயினும்‌ இதிலுள்ள சில சூத்திரங்கள்‌ மட்டும்‌ 
பழைய உரைகளில்‌ ஆங்காங்கு காணப்படுகின்‌ றன. 


2. இசை நுணுக்கம்‌ -- இது சாரகுமாரன்‌ அல்லது சயந்த 
குமாரனென்பவன்‌ இசை யறிதற்பொருட்டு அகத்திய 
முனிவரின்‌ பன்னிரு சடருள்‌ ஒருவராகிய சிகண்டி 
என்னும்‌ முனிவரால்‌ எழுதப்பட்டது. வெண்பாக்‌ 
களாக இயற்றப்பட்டுள்ள இசைத்‌ தமிழ்‌ நூலாகிய 
இஃது இடைச்‌ சங்க காலத்தைச்‌ சேர்ந்ததென்று அடி 
யார்க்கு நல்லார்‌ உரையால்‌ தெரியவருகிறது. 


3. இந்திரகாளியம்‌ --இது யாமளேந்திரர்‌ என்னும்‌ 
ஆசிரியரால்‌ செய்யப்பட்ட இசைத்‌ தமிழ்‌ நூல்‌. அடி 
யார்க்கு நல்லார்‌ உரை எழுதுவதற்கு மேற்கோளாகக்‌ 
கொண்ட நூல்களுள்‌ ஒன்று. 


4. குணநூால்‌ -- இது நாடகத்‌ தமிழ்‌ நூல்களுள்‌ ஒன்று. 
இதிலுள்ள சில சூத்திரங்கள்‌ மட்டுமே நடைபெறுஇன்‌ 
இனவென்றும்‌, நூல்‌ இறந்து போயிற்று என்றும்‌ 
அடியார்க்குநல்லார்‌ எழுதியிருக்கின்றனர்‌. 


10. 


11. 


12. 


8 


கூத்தநூல்‌ -- இது நாடகத்‌ தமிழ்‌ நூல்‌. இதன்‌ 
வரலாறு வேறொன்றுத்‌ தெரியவில்லை. (இதன்‌ புதிய 
பதிப்பை ௪.து.சு. யோகி அவர்கள்‌ வெளியிட்டுள்ளார்‌.) 


சயந்தம்‌ -- இது தாடகத்‌ தமிழ்‌ நூல்களுள்‌ ஒன்று. 
இதிலுள்ள சூத்திரங்களிற்‌ சில நடைபெறுகின்‌ றன 
அன்றி நூலின்‌ முதனிடவிறுதி காணாமையின்‌ இந்நூல்‌ 
இறத்தது போலும்‌ என்று அடி.யார்க்குநல்லார்‌ எழுதி 
யிருக்கின்றனர்‌. 


செயிற்றியம்‌ -- இது செயிற்றியனாரென்னும்‌ ஆசிரிய 
ரால்‌ சூத்திர ரூபமாக இயற்றப்பட்ட நாடகத்‌ தமிழ்‌ 
நூல்‌. இதன்‌ சூத்திரங்களிற்‌ சில நடைபெறுகின்‌ றன 
அன்றி நாரலின்‌ முதனிடவிறுதி காணாமையின்‌ இறந்தது 
போலுமென்று அடியார்க்குநல்லார்‌ எழுதியிருக்கில்ற 


னர்‌. 


தாளவகையோத்து-- இது தாளவிலக்கணத்தைக்‌ 
கூறும்‌ நூல்களுள்‌ ஒன்று. இதன்‌ வரலாறு வேறொன்‌ 
இந்‌ தெரியவில்லை. 


நூல்‌--இது நாடகத்‌ தமிழ்‌ நூாலொன்றன்‌ பெயரென்று 
மட்டும்‌ தெரிகின்றது. இதன்‌ வரலாறு யாதொன்றுந்‌ 
தெரியவில்லை. 


பஞ்ச பாரதீயம்‌ -- இது தேவவிருடி நாரதன்‌ செய்த 
தமிழ்‌ நூல்‌; தம்முடைய காலத்திலேயே இந்நூல்‌ 
இறந்து போயிற்று என்று அடியார்க்குநல்லார்‌ எழுதி 
இருக்கின்றார்‌. 

பஞ்ச மரபு -- இஃது அறிவனார்‌ என்னும்‌ ஆசிரியரால்‌ 
செய்யப்பட்ட இசைத்‌ தமிழ்‌ நூல்‌. சிலப்பதிகார உரை 
எழுதுவதற்கு அடியார்க்குநல்லார்‌ மேற்கோளாகக்‌ 


கொண்ட நூல்களுள்‌ ஒன்று. (இப்போது இதன்‌ புதிய 
பதிப்பு ஓன்று வெளியாகி உள்ள து.) 


பரத சேனாபதீயம்‌ -- இஃது ஆதிவாயிலாரென்னும்‌ 
ஆரியரால்‌ வெண்பாவால்‌ செய்யப்பட்ட நாடகத்‌ 
தமிழ்‌ நால்‌; சிலப்பதிகார உரை எழுதுவதற்கு 
அடியார்க்குநல்லார்‌ மேற்கோளாகக்‌ கொண்ட நூல்‌ 
களுள்‌ ஓன்று, 


9 


13. பரதம்‌ -- இது நாடகத்‌ தமிழ்‌ நூலுளொன்று. இதனை 
இறந்துபோன நூல்களுள்‌ ஒன்றாக ௮டியார்க்குநல்லார்‌ 
எழுதியிருக்கின்றனர்‌. 

14. பெருங்குருகு -- இது தலைச்‌ சங்கப்‌ புலவர்‌ இயற்றிய 
இசைத்‌ தமிழ்‌ ,நூல்களுள்‌ ஒன்று. இந்நூல்‌ தமது 
காலத்தே தானே இறந்து போயிற்று என்று அடியார்க்கு 
நல்லார்‌ எழுதியிருக்கின்றனா்‌. இது முதுகுருகு என்றும்‌ 
சொல்லப்படும்‌. 


15. பெருநாரை -- இது தலைச்‌ சங்கப்‌ புலவர்‌ இயற்றிய 
தமிழ்‌ நூல்களுள்‌ ஒன்று; அடியார்க்குநல்லார்‌ காலத்தே 
தானே இஃத இறந்து போயிற்று என்று தெரிகிறது. 


16. மதிவாணர்‌ நாடகத்‌ தமிழ்‌ நூல்‌ -- இது சூத்திரப்‌ 
பாவாலும்‌ வெண்பாவாலும்‌ மதிவாணனார்‌ என்னும்‌ 
பாண்டியர்‌ ஒருவரால்‌ செய்யப்பட்ட நாடகத்‌ தமிழ்‌ 
நூல்‌. அடியார்க்குநல்லார்‌ உரை எழுதுவதற்கு மேற்‌ 
கோளாகக்‌ கொண்ட நூல்களுள்‌ ஒன்று. 


17. முறுவல்‌ -- இது பழைய நாடகத்‌ தமிழ்‌ நூல்களுள்‌ 
ஒன்று; இந்நூல்‌ அக்காலத்தே இறந்து போயீற்று 
என்று அடியார்க்குநல்லார்‌ எழுதியிருக்கின்‌ றனர்‌. 


மேற்கூறிய செய்திகள்‌ எல்லாம்‌ சிலப்பதிகார உரைகளிலும்‌ 
-தருணாமிருத சாகரம்‌"? என்ற அரிய இசைத்‌ குமிழ்‌ நூலில்‌ 
தஞ்சை ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ அவர்களாலும்‌ கொடுக்கப்பட்‌ 
டுள்ளன. இந்த செய்திகளில்‌ இருந்து இசை, நடனம்‌, நாடகம்‌ 
ஆகிய கலைகள்‌ மிக மேன்மையுற்று சிறந்து விளங்கின என்பதை 
நாம்‌ அறிகிறோம்‌. இக்காலம்‌ கிறிஸ்துவிற்கு முற்பட்ட சங்க 
காலம்‌. 

இதற்குப்‌ பின்‌ க,பி. 5, 6, 7 நூற்றாண்டுகளில்‌ தேவார 
ஆிரியார்களும்‌ ஆழ்வார்களும்‌ தோன்றி திருநெறிய தெய்வத்‌ 
குமிழ்‌ இசையைப்‌ பாடி உலகு எங்கும்‌ பரவச்‌ செய்து தெய்வத்‌ 
தமிழுக்கு அரிய தொண்டாற்றினர்‌. ₹₹நாளும்‌ இன்னிசையால்‌ 
தமிழ்பரப்பும்‌ ஞானசம்பந்தன்‌”' என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ 
அருளியவாறு தமிழுக்கும்‌ இசைக்கும்‌ இணையற்ற தொண்டு 
புரிந்து பண்முறை இசையாகியத்‌ தமிழ்‌ இசைக்கு ஏற்றம்‌ கொடுத்‌ 
தனர்‌. மூவேந்தர்களின்‌ முடியாட்சி சிறந்து விளங்கிய இக்‌ 
காலமே தமிழன்னையின்‌ ஈடு இணையற்ற பொற்காலம்‌ எனக்‌ 
கூறலாம்‌. இதற்குப்‌ பின்‌ சில நூற்றாண்டுகள்‌ பிறழ மொழி 


10 


யாளர்களின்‌ படையெடுப்பினால்‌ தமிழன்னையின்‌ பெருமை 
சற்றே மங்கியது. 12-வது நூற்றாண்டில்‌, * சிறந்த உரை 
ஆசிரியார்களாகிய பரிமேலழகர்‌, நச்சினார்க்கினியர்‌, இளம்‌ 
பூரணர்‌,  அடியார்க்குநல்லார்‌, அரும்பத உரையாசிரியர்‌ 
ஆூயோர்‌ தோன்றி திருக்குறள்‌, தொல்காப்பியம்‌, சிலப்பதி 
காரம்‌ முதலிய நூல்களுக்கு உரை எழுதினார்கள்‌, அவர்களும்‌ 
இந்நூல்களுக்கு உரை எழுதும்‌ பணியில்‌ பெரிதும்‌ முயல வேண்டி. 
யிருந்தது. ஏனெனில்‌ அவர்கள்‌ காலத்திலேயே பல நூல்கள்‌ 
அழிந்து போயின, பல தமிழ்ச்‌ சொற்கள்‌ வழக்கு வீழ்ந்து 
போயின. குறிப்பாக இசை இலக்கண நூல்கள்‌ பல முற்றிலும்‌ 
அழிந்துபட்டன . 

௮பயகுலசேகரன்‌ என்னும்‌ சிறப்புப்‌ பெயர்‌ பெற்ற இராச 
ராச சோழன்‌ சோழ நாட்டை ஆட்‌ புரிந்து வந்தான்‌. அவன்‌ 
இருவாரூர்‌ தியாகராசப்‌ பெருமானை வழிபட்டு வந்தான்‌. 
அவன்‌ ஒருநாள்‌ சிவனடியார்கள்‌ தமக்குத்‌ தெரிந்த தேவாரப்‌ 
பதிகங்களைப்‌ பாடக்‌ கேட்டபோது கைகளைத்‌ தலைமேற்‌ 
குவித்து, கண்களில்‌ நீர்சொரிய, மெய்ம்மயிர்‌ சிலீர்ப்ப, நெஞ்சம்‌ 
நெக்குருகி இறைவனை வழிபடும்‌ இன்ப நிலையுற்றான்‌. 

தேவார இசையில்‌ மயங்கிய இராசராச சோழன்‌ திருநாரை 
யூர்‌ சென்று நம்பியாண்டார்‌ நம்பியிடம்‌ தேவாரத்‌ திருமுறை 
களும்‌, திருத்தொண்டர்‌ வரலாறும்‌ விளக்கம்‌ பெறுதல்‌ வேண்டும்‌ 
என்று சொன்னான்‌. 

நம்பியாண்டார்‌ நம்பி பொல்லாப்‌ பிள்ளையாரை வணக்கி, 
“எம்பெருமானே! தேவாரத்‌ திருமுறைகள்‌ இருக்கும்‌ இடத்தை 
யும்‌, திருத்தொண்டர்களுடைய வரலாறுகளையும்‌ அடியேஷக்கு 
அருளிச்‌ செய்தல்‌ வேண்டும்‌” என வேண்டிக்‌ கொண்டார்‌. 

பொல்லாப்‌ பிள்ளையார்‌, தில்லையில்‌ கூத்தப்பெருமான்‌ 
இருநடனம்‌ புரியும்‌ பொன்னம்பலத்தின்‌ அருகிலேயே தேவார 
ஆரியர்‌ மூவரின்‌ கைகளின்‌ இலச்சினையுடன்‌ பூட்டப்பட்டுள்ள 
அறையினுள்‌ தேவாரத்‌ திருப்பதிகங்கள்‌ வைத்துப்‌ பூட்டப்பெற்‌ 
றுள்ளன எனக்‌ கூறியதோடு திருத்தொண்டர்களின்‌ வரலாறு 
களையும்‌ திருவாய்‌ மலர்ந்தருளினார்‌. 

இராசராச சோழன்‌ தில்லையம்பலவாணர்ச்குச்‌ சிறட்புப்‌ 
பூசனை செய்து தேவார ஆசிரியர்‌ மூவரின்‌ திருவுருவங்களை த்‌ 
திருவீதிக்கு எழுந்தருளச்‌ செய்து அறையின்‌ முன்னர்‌ கொண்டு 
வந்து நிறுத்தி அவ்வறையினைத்‌ திறக்கும்படி அந்தணர்க்கு 
னா! அவ்வறையில்‌ தேவாரப்‌ பதிகங்கள்‌ இருத்‌ 


3. இரலுந்கும்‌ இசைக்கும்‌ இடைய 
ஏற்பட்ட இடைவெளி 


72-வது நூற்றாண்டிற்குப்‌ பின்னார்‌ இயற்றமிமுக்கும்‌ இசைத்‌ 
குமிழுக்ரும்‌ இடையே ஒரு பெரும்‌ பிரிவு ஏற்பட்டது. கற்ற 
வர்கள்‌ இசை போன்ற நுண்கலைகளை மதியாமல்‌ ஒதுக்கினர்‌. 
இசைக்‌ கலைஞர்கள்‌ இசை மட்டுமே பயின்று இயல்‌ துறையில்‌ 
போதிய தோர்ச்சி அற்றவர்களாக இசை இலக்கணம்‌ அறியாகு 
வர்களாய்‌ மரபு வழிய அஃதாவது குரு பரம்பரையாக இசைக்‌ 
கலை, நடனக்‌ கலை ஆகியவற்றைப்‌ பயில்வார்‌ ஆயினர்‌. 


குமிழ்‌ மூவேந்தர்களாகிய சேர, சோழ, பாண்டிய முடி 
மன்னர்களின்‌ செங்கோலாட்சி வீழ்ச்சியடைந்த பின்னர்‌ 
குமிழரின்‌ அறிவு, கலைச்‌ செல்வங்கள்‌ பிற மொழிகளில்‌ பல்வேறு 
விதமாகப்‌ பெயர்த்து எழுதப்பட்டன. பாணர்‌ மரபும்‌ ஒப்பற்ற 
அவர்களது யாழ்‌ முறையும்‌ அறவே மறைந்தன. அதோடு 
ஒப்பற்ற தமிழிசையின்‌ இலக்கணமும்‌ மரபும்‌ நமக்குக்‌ கிடைத்‌ 
குற்கரிதாயின. 


யாழ்‌ என்னும்‌ சிறந்த கருவியைக்‌ கொண்டு அவர்கள்‌ 
அமைத்த பண்கள்‌ இராகங்கள்‌ என்னும்‌ அமியாத கோட்டை 
கள்‌ மட்டுமே நமக்கு மிஞ்சின. சிறந்த இலக்கண அடிப்படை 
யைக்‌ கொண்டு நிறுவப்பட்ட இப்பண்‌ மரபு பற்றி “அழியா 
மரபு", “அசையா மரபு”? என்று சிலப்பதிகார ஆசிரியர்‌ பல 
இடங்களில்‌ குறிப்பிடுகின்றார்‌. காலவெள்ளத்தை எதிர்த்து 
அதிரா மரபாக விளங்கும்‌ தமிழிசை எவ்வளவு உயர்ந்தது 
என்பது பிற இசைமுறைகளோடு ஒப்பு நோக்குகையில்‌ நன்கு 
விளங்கும்‌, 


கமிழிசை பயிலும்‌ மரபை இசைக்‌ கலைஞர்களும்‌ ஆடற்‌ 
கலையில்‌ வல்லோரும்‌ நாதசுரக்காரார்களும்‌ கோயில்களில்‌ ஒது 
வார்களும்‌ வாழையடி. வாமையாகக்‌ கலையைப்‌ பயின்று பாது 
காத்து வந்தது தமிழன்னையின்‌ நற்பேறே யாகும்‌. 


14-ம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பின்னர்‌ பிற மொழி வல்லுநர்கள்‌ 
இசையைப்‌ பற்றிப்‌ பல நூல்கள்‌ எழுதலானார்கள்‌. வட 
மொழியிலும்‌ தெலுங்கிலும்‌ பல நூல்கள்‌ எழுதப்பட்டன. அந்‌ 
நூல்களில்‌ பண்கள்‌, இராகங்களின்‌ அமைப்பு பற்றியும்‌ சூரங்‌ 


12 


களின்‌ தானங்களைப்‌ பற்றியும்‌ பல்வேறு விதமான கருத்துக்கள்‌ 
கொள்கைகள்‌ காணப்படுகின்றன. அவை இசை உலகஒல்‌ 
சொல்லற்கரிய குழப்பங்களை உண்டு பண்ணின. ஏனெனில்‌ 
இயற்றமிழில்‌ உள்ள கருத்துக்களைப்‌ பிற மொழியினர்‌ புரிந்து 
கொள்ள முடியாத நிலையில்‌ செவிவழியே கேட்கும்‌ இசையை 
வைத்துத்‌ தங்கள்‌ கோட்பாடுகளைப்‌ பின்னலாயினர்‌. 


சர்‌ வில்லியம்‌ ஜோன்ஸ்‌ என்பவர்‌ ஒரு றந்த €ழைகாடு 
களைப்பற்றிய தொன்மை ஆராய்ச்சியாளர்‌ (0116181150) . ௮வர்‌ 
கூட இசையைப்‌ பற்றிய தக்க இலக்கண நூல்கள்‌ கிடைக்காமை 
யால்‌ தம்மால்‌ இசையாராய்ச்சியில்‌ அதிக முன்னேற்றம்‌ காண 
முடியவில்லை என்று குறிப்பிடுகிறார்‌. 


காப்டன்‌ வில்லார்டு என்‌ பவர்‌ கூறுகிறார்‌: இந்துஸ் கான தீ 
இலே முற்காலத்தில்‌ இசையானது தத்துவ ஞானிகளாலும்‌ 
இலக்கிய மேதைகளாலும்‌ போற்றி வளர்க்கப்பட்டது. பிற்‌ 
காலத்தில்‌ இயலுக்கும்‌ இசைக்குமிடையே ஒரு பிளவு ஏற்பட்ட 
போது கற்றவர்கள்‌ மேதைகள்‌ இலக்கியத்தில்‌ ஈடுபட்டு இசை 
போன்ற நுண்கலைகளைப்‌ புறக்கணித்தனர்‌. இந்நுண்கலை 
கள்‌ கல்வியற்ற பாமரர்களிடையே விடப்பட்டன. இசை 
யானது வெறும்‌ சொற்களால்‌ விவரிக்க வொண்ணாத கலை 
யாகையால்‌, இசை பற்றிய இலக்கண நூல்கள்‌ பயனற்றுப்‌ 
போய்‌ ஊமைகளாயின, சர்‌. வில்லியம்‌ ஜோன்ஸ்‌ போன்ற 
ஆராய்ச்சியாளர்களின்‌ முயற்சி பலிக்காமற்‌ போனதற்கு 
இதுவே காரணம்‌. வெறும்‌ இசை இலக்கண நூல்கள்‌ 
பயனற்றன. இன்றும்‌ உயிரோடு வாழ்ந்துவரும்‌ இசை மேதை 
களைக்‌ கொண்டே இந்திய இசையின்‌ பெருமையை அறிய 
வேண்டியுள்ளது, ஆனால்‌ அவர்கள்‌ அடியோடு இலக்கண 
அறிவு ௮ற்றவார்களாய்‌ இருப்பது மிகவும்‌ வருந்தத்தக்கது. 

_. [1196 நிரய ௦7 1112 ]4084 க்ற௦்வார்‌ 14௧1100500. கோ! 
1261 - [தா வரு 100% 521812 மரம்‌, 14௦௦ 9. 6, 
21864, 7398௦ 751-152.) 


4. இசையாராய்ச்சித்‌ நூறையில்‌ 
வழிகாட்டிகள்‌ 


நாம்‌ இதுவரை பார்த்தது போல்‌ பிற்காலத்து வந்து பிற 
மொழி இசை இலக்கண நூல்கள்‌ நம்முடைய இசை மரபு 
பற்றிப சாத்திரங்களை முறையாக விளக்காததால்‌ நாம்‌ ௮க்‌ 
காலத்துக்கு முற்பட்ட. தமிழ்‌ இலக்கிய நூல்களை ஆராய வேண்‌ 
டிவார்களாகிறோம்‌. நமக்கு இன்று கிடைக்கும்‌ நூல்களில்‌ 
இசையைப்‌ பற்றி வெகுவாகப்‌ பேசும்‌ நூல்‌ சிலப்பதிகாரமும்‌ 
அகுன்‌ உரைகளும்‌ ஆகும்‌. சிலப்பதிகாரத்தில்‌ யாழ்‌, பாலை 
கள்‌, பண்கள்‌, பண்‌ வகுத்தற்கு இலக்கணம்‌ ஆகியவை பற்றிய 
செய்திகள்‌ நிறைய உள்ளன. சங்க நூல்களில்‌ சிறப்பாகப்‌ 
பரிபாடல்‌, சிறுபாணாற்றுப்‌ படை, பெரும்பாணாற்றுப்படை, 
கலித்தொகை ஆகியவைகளில்‌ இசை பற்றிய குறிப்புகள்‌ நிறைய 
உள்ளன. மேற்கூறிய நூல்களை ஆராயும்போது நமக்கு ஏற்‌ 
படும்‌ தொல்லைகள்‌ என்ன வென்றால்‌ பல சொற்களுக்கு இன்று 
நமக்குப்‌ பொருள்‌ புரியவில்லை. ஏனெனில்‌ சங்க காலத்துச்‌ 
சொற்றொடர்‌ பல இன்று வழக்கு வீழ்ந்து போயின, இன்று 
மட்டுமா? 18-ம்‌ நூற்றாண்டில்‌ தோன்றிய உரையாசிரியர்கள்‌ 
பலருக்குக்கூடப்‌ பல சொற்கள்‌ புரியாத .புதிராயின. ஆனால்‌ 
சிலப்பதிகார உரையாசிரியர்‌ அடியார்க்கு நல்லார்‌, அரும்பத 
உரையாசிரியர்‌ இருவரும்‌ 78-வது நூற்றாண்டில்‌ உரை எழுதி 
வைத்தார்களோ நாம்‌ பிழைத்தோமோ! அவர்கள்‌ உரை இன்று 
நம்மிடையே இல்லையென்றால்‌ சிலப்பதிகாரத்திலுள்ள இசை 
நுணுக்கங்கள்‌ ஒரு புதைபொருளாக ஆகியிருக்கும்‌. 


பன்னிரண்டாவது நூற்றாண்டுக்குப்‌ பின்னர்‌ பல காலம்‌ 
கமிழிசை பிற்போக்கடைந்து மற்ற மொழிகள்‌ முன்னணியில்‌ 
ஒங்கி நின்றன. இசை பிற மொழியில்‌ வழங்கப்பட்டாலும்‌ அது 
துமிறரிசையின்‌ அடிப்படையைக்‌ கொண்டே வளர்ந்தன என்‌ 
பதை நாம்‌ இலக்கியங்கள்‌ மூலம்‌ நன்கு அறியக்கூடும்‌. 


இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ முற்பகுதியிலே தஞ்சையி?ல 
தோன்றிய ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ என்ற மேதை சிலப்பதிகார 
ஆராய்ச்சியில்‌ ஈடுபட்டார்‌. பல இசைமேதைகளையும்‌ வீணை 
யில்‌ வல்லுநார்களையும்‌ அழைத்து இராகங்களின்‌ அடிப்படை 
களைப்‌ பற்றி விரிவான ஆராய்ச்சிகள்‌ நடத்தினார்‌. பல 


14 


மாநாடுகளைக்‌ கூட்டிச்‌ சிலப்பதிகாரத்தின்‌ பெருமையை நிலை 
நாட்டினார்‌. தமிழிசையில்‌ உள்ள நுண்‌ சுரங்களுக்கு இணை 
யான இசை மரபு வேறு எங்கும்‌ கிடையாது என்று வடநாட்டில்‌ 
உள்ள பரோடா சமஸ்தானத்திற்கும்‌ சென்று மாநாடு கூட்டி 
நிலைநாட்டினார்‌. அவருடைய *கருணாமிருத சாகரம்‌”? 
என்ற பெருநூல்‌ உண்மையிலேயே கடல்‌ போன்றது. 
அவருடைய அறிவியல்‌ அடிப்படையிலான ஆராய்ச்சிகள்‌ நமக்குப்‌ 
பெரும்‌ வழிகாட்டியாக இருக்கின்றன. இராகங்களைப்‌ பற்றி 
யும்‌ பண்களைப்‌ பற்றியும்‌ பாலைகளைப்‌ பற்றியும்‌ மிக விரிவாக 
வும்‌ சாத்திர முறையிலும்‌ ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ விளக்கியிருப்ட து 
நமக்கு இசையுலகில்‌ ஒரு பெரிய கருவூலமாகத்‌ திகழ்கிறது. 


பண்கள்‌ வகுக்கும்‌ முறை பற்றி மிகச்‌ சிறந்த ஆராய்ச்சி 
செய்த மற்றொருவர்‌ தவத்திரு விபிலானந்த அடிகள்‌ 
ஆவார்‌. இவர்‌ இலங்கையில்‌ மட்டக்களப்பு என்ற பகுதியில்‌ 
பிறந்தவர்‌. தமிழ்‌, ஆங்கிலம்‌, கணிதம்‌ மற்றும்‌ பல துறை 
களிலும்‌ மிக மேதையாக விளங்கிய இவர்‌ இராமகிருஷ்ண 
மடத்தைச்‌ சார்ந்து துறவறம்‌ எடுத்துக்‌ கொண்டவர்‌. நரம்புக்‌ 
கருவியாகிய யாழ் பற்றி இவர்‌ மிக ஆழ்ந்த ஆராய்ச்சிகள்‌ செய்து 
“யாழ்‌ நூல்‌” என்ற நூலை இயற்றினார்‌. தஞ்சை பொன்னை 
யாப்‌ பிள்ளை அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ இசைப்‌ 
பேராூரியராக இருந்த காலத்தில்‌ இவர்‌ அங்கு தங்கிப்‌ பல 
ஆராய்ச்சிகள்‌ நடத்தினார்‌. யாழ்‌ நூல்‌ இசை ஆராய்ச்சித்‌ 
துறையில்‌ ஒரு ஒப்பற்ற நரல்‌. இயற்றமிழில்‌ மிக வல்லவராகை 
யால்‌ யாழ்‌ நூலில்‌ பல சங்க இலக்கிய நூல்கள்‌ தேவாரத்‌ 
திருமுறைகள்‌ இவற்றிலுள்ள இசைக்‌ கலை பற்றி பல செய்தி 
களை நமக்கு எடுத்து இயம்புகிறார்‌. 


மேற்கூறிய இரண்டு பெரும்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌ 20-ம்‌ 
நூற்றாண்டில்‌ தோன்றியிராவிடில்‌ தமிழிசை இலக்கணம்‌ 
காரிருளில்‌ மூடிக்‌ இடந்திருக்கும்‌. தமிழிசை இலக்கணத்தின்‌ 
கருவூலத்திற்குச்‌ சுரங்கப்‌ பாதை அமைத்துக்‌ கொடுத்தவர்கள்‌ 
இவ்விரு பெரும்‌ மேதைகளாவர்‌ என்பதில்‌ ஐயமில்லை. இவர்‌ 
களைப்‌ பின்பற்றி பண்‌ ஆராய்ச்சி விச்ககர்‌ குடந்தை சுந்தரே௪ 
னார்‌. அவர்களும்‌, டாக்டர்‌ எஸ்‌. ராமநாதன்‌ அவர்களும்‌ 
தமிழிசை ஆராய்ச்சியைத்‌ கொடர்ந்து செய்துள்ளனர்‌. 


இது தவிர தமிழிசை இயக்கம்‌ உருவானது தமிழிசைக்கு 
மற்றும்‌ ஒரு மறுமலர்ச்சி, தமிழில்‌ பாடுவதற்கு என்ன இருக்கிறது 
என்று தமிழர்களே கேட்ட காலம்‌ உண்டு. ராஜா அண்ணாமலை 
செட்டியார்‌ அவர்கள்‌ தமிழிசை இயக்கத்தைத்‌ தோற்றுவித்துப்‌ 


22 


பல இசை, இலக்கிய மேதைகளை ஆண்டுதோறும்‌ வரவழைக்‌ 
துப்‌ பல தமிழ்‌ இசை அரங்குகளையும்‌, பண்‌ ஆராய்ச்சி மாநாடு 
களையும்‌ கூட்டி நடத்தி வரத்‌ தமிழிசை இயக்கம்‌ நன்கு 
வேரூன்றி வளரலாயிற்று. அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
தமிழ்‌ இசை நூல்கள்‌ பலவற்றை வெளியிட்டு ஈடு இணையிலாப்‌ 
பணியாற்றியுள்ளது. செட்டிநாட்டரசர்‌ பெருமான்‌ ராஜா 
சர்‌. முத்தையா செட்டியார்‌ அவர்களின்‌ அயராத முயற்சியாலும்‌ 
ஓப்பற்ற தலைமையாலும்‌ தமிழிசைச்‌ சங்கம்‌ பண்‌ ஆராய்ச்சி 
மாநாட்டின்‌ வெள்ளி விழாவும்‌ கொண்டாடியுள்ளது. 


தமிழக அரசு இக்காலத்தில்‌ தமிழ்த்தாயின்‌ பல துறைகளிலும்‌ 
அறிவுச்‌ செல்வங்களையும்‌ கலைச்‌ செல்வங்களையும்‌ வெளிச்‌ 
௪த்திற்குக்‌ கொண்டு வர தளராது ஊக்கமுடன்‌ பாடுபட்டு 
வருகிறது. அறிஞர்‌ அண்ணாவின்‌ சுவடு பற்றி புரட்சித்‌ தலைவர்‌ 
எம்‌. ஜி, ஆர்‌. அவர்கள்‌ தமது ஆட்சியில்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌ தொடங்கியுள்ளார்கள்‌. ஆக்கபூர்வமான பல பணிகள்‌ 
நாளடைவிம்‌ நிறைவேற வேண்டும்‌. தமிழிலக்கியங்களில்‌ காணப்‌ 
படும்‌ பல அரிய செய்திகளை வெளிக்கொணர வேண்டும்‌. பிற 
மொழியில்‌ உள்ள நவீன விஞ்ஞான அறிவுக்‌ சுளஞ்சியங்களைத்‌ 
தமிழில்‌ ஆக்கித்‌ தமிழை வளமடையச்‌ செய்ய வேண்டும்‌. 


இசைக்‌ கலை ஒரு மாபெரும்‌ விஞ்ஞானம்‌. இசைத்‌ துறை 
பாடிய அறிவியலில்‌ ஆராய்ச்சிக்குப்‌ பெரும்‌ பங்கு உளது 
என்பதில்‌ ஐயமில்லை. 


முதற்‌ ஏிரிவு 
5. ஏழிசையின்‌ பிறப்பும்‌ இயல்பும்‌ 


ஏழிசை என்பது உலகிலே எந்த இசைக்கும்‌ பொதுவானது. 
இசை வடிவங்களாகிய பண்களும்‌ இராகங்களும்‌ இசைப்‌ பாடல்‌ 
களும்‌ ஏழிசையின்‌ அளவுக்கும்‌ தத்துவத்திற்கும்‌ கட்டுப்பட்டே 
இசைக்கப்படுகின்றன. **ஓசை ஓலி எலாம்‌ ஆனாய்‌ நீயே?” 
என்று திருநாவுக்கரசர்‌ அருளியபடி. உலகமே நாத வெள்ளத்தில்‌ 
அமிழ்ந்து கடப்பதாய்க்‌ காண்கிறது. சப்தம்‌ பிறந்த இடத்தில்‌ 
சகல கலைகளும்‌ பிறக்கும்‌ என்பது பழம்‌ வாக்கு. ஓம்‌ எனும்‌ 
பிரணவத்திலிருந்து உலகனைத்தும்‌ தோன்றிப்‌ பரிணமித்தன 
என்பது வேதத்தின்‌ முழக்கம்‌. 

பழந்தமிழிசையில்‌ இவ்வேழு சுரங்களும்‌ குரல்‌, துத்தம்‌, 
கைக்கிளை, உழை, இளி, விளரி, தாரம்‌ எனப்‌ பெயர்‌ 
பெற்றன. அதற்கு இணையான இக்காலப்‌ பெயர்களையும்‌ 
மேனாட்டில்‌ வழங்கும்‌ பெயர்களையும்‌ கீழே அட்டவணைப்‌ 
படுச்திக்‌ காண்போமாக:- 





தமிழிசை இக்கால இந்திய இசை மேனாட்டிசை 








குரல்‌ சட்‌. ஐமம்‌ பப்‌ 1௦௦ (6) 


௪ 
ரி துத்தம்‌ ரிஷபம்‌ 1 ஒபன்‌ 1௦1௦ (0) 
க கைக்கிளை காந்தாரம்‌ ர்‌ நுசிகம்ந்க (ம) 
ம உழை மத்யமம்‌ [க்‌ ப-10௦1110கறர்‌ (45) 
ப இளி பஞ்சமம்‌ 500 1001௧1 (0) 
கு விளரி தைவதம்‌ க ம்‌ஃரர்சம்பபாா (க) 
நி தாரம்‌ நிஷாதம்‌ 18 160112 7406 (2) 





இத்த ஏழு சுரங்கள்‌, ஏழிசை எப்படிப்‌ பிறந்தன? இவற்றை 
நம்‌ முன்னோர்கள்‌ எவ்விதம்‌ கண்டுபிடித்து இசைக்கு இலக்கணம்‌ 
வகுத்தனர்‌ என்பவை ஆராரய்ச்சிக்குரிய பொருளாகும்‌. 
தற்போது நாம்‌ வழிவழியாகப்‌ பாரம்பரிய முறையில்‌ ஏதோ 
கற்றுப்‌ பழகி இசை பயின்று வநகிறோம்‌. இசையின்‌ தடிப்‌ 
படை இலக்கணம்‌ தெரிந்து இசை பயில்கிறோமா என்றால்‌ 
அதுதான்‌ இல்லை. 


கர்‌ 


பிற்காலத்தில்‌, பயிலும்‌ இசையை வைத்துக்‌ கேள்வி முறை 
யில்‌ அவரவர்‌ தமது கொள்கைகளைத்‌ தொகுத்தனரே ஓழிய 
அவர்கள்‌ அடிப்படை. இலக்கணத்தைப்‌ புரிந்து கொண்டவர்க 
ளாக இருக்கவில்லை. ஆகவேதான்‌ பிற்காலத்தில்‌ இசைப்‌ 
பயிற்சிக்கும்‌ இசை இலக்கணத்இற்கும்‌ உள்ள பிளவு அகன்று 
போய்‌ இசைக்‌ கலைக்கு ஒரு பெரும்‌ இழப்பு ஏற்பட்டது. 


பிற்கால நூல்கள்‌ இந்த அடிப்படை. இலக்கணத்தை நமக்குத்‌ 
குர இயலாத காரணக்தால்‌ நாம்‌ சங்க இலக்கியம்‌ சிலப்பதிகாரம்‌ 
போன்ற தமிழ்‌ இலக்கியங்களை அணுகி ஆராய வேண்டியவர்‌ 
களாக இருக்கின்றோம்‌. ஏழிசை பிறந்த முறையைத்‌ தமிழ்‌ 
நூல்கள்‌ மிகத்‌ தெளிவாக விளக்குகின்றன. இம்முறையில்‌ நமது 
குமிழ்‌ நூல்கள்‌ மேனாட்டினரின்‌ திறனாய்வு முறைக்குச்‌ சற்றும்‌ 
இளைத்ததாக இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பழங்கதை 
களாய்ப்‌ புராணமாக இல்லாமல்‌ அறிவியல்‌ ஆராய்ச்சி (501001114௦ 
௩ 2668101) முறையில்‌ அமைந்துள்ளன. 


ஏழிசையின்‌ பிறப்பு 


ஒலி என்பது எங்கும்‌ நிறைந்துள்ளது. ஓசை என்பது தனிப்‌ 
பட்ட ஒரு சப்தத்தைக்‌ குறிப்பது, ஓலி மிகப்‌ பெரிதாக இருந் 
தால்‌ நம்முடைய காதினால்‌ கேட்க முடியாது. அதேபோன்று 
மிக மெல்லியதாக இருந்தாலும்‌ நம்மால்‌ கேட்க முடியாது. 
இதை வடமொழியில்‌ ௮அனாஹதம்‌--கேட்க முடியாதது என்று 
கூறுவர்‌. ஓரளவுக்குட்பட்ட ஒலி அலைகளையே நாம்‌ கேட்கக்‌ 
கூடும்‌. இகை கய்‌ 1019 121060110௩ என்று சொல்லுவார்கள்‌. 
மனிதனால்‌ தன்‌ குரல்மூலம்‌ இயக்‌ .க்கூடிய நாதம்‌ பெரும்பாலும்‌ 
மூன்று ஸ்தாயிகளுக்கு உட்பட்டதேயாகும்‌. பியானோ 
போன்ற மேனாட்டுக்‌ கருவிகளில்‌ ஏழு ஸ்தாயிகள்‌ அமைக்கப்‌ 
பட்டுள்ளன. ஒரு ஸ்தாயி என்பது ஏழு சுரங்கள்‌ முழுமையாக 
அமைந்த ஓலி அலைகளின்‌ அளவு (& சேம) , 


ஏழி.௦சயாகிய ௪, ரி, க, ம, ப, கு, தி என்ற ஏழு சுரங்கள்‌ 
முடிவுற்று எட்டாவது சுரத்தைத்‌ கொடும்பொழுது அது மீண்டும்‌ 
ஏழிசையின்‌ முதற்‌ சுரமாகவே இருக்கும்‌. அகவே ஆங்கிலத்தில்‌ 
இதை 0௦1816 என்று குறிப்பிடுவார்கள்‌. ஆங்கிலச்‌ சொற்களை 
இடையிடையே குறிப்பிடுவது பின்னர்‌ இன்ன சொல்‌ இன்ன 
தைக்‌ குறிக்கின்றது என்பதைத்‌ கெளிவாகப்‌ புரிந்தகொள்வ 
தற்கு உதவும்‌ என்பதன்‌ நோக்கமாகும்‌. 


ஒரு சுரத்திலிருந்து அதன்‌ ஐந்தாவது சுரம்‌ பிறக்கெது, ௪, 


ரி, கு, ம, ப. என்பதில்‌ ஐந்தாவது சுரம்‌ பஞ்சமம்‌ அதாவது 


இ--2 


18 


குமிழிசையில்‌ இளி என்று அமைக்கப்படும்‌. சட்ஜம பஞ்சம 
பாவம்‌ என்று வடமொழியில்‌ கூறுவர்‌. வாதி சம்வாதி என்றும்‌ 
அமைக்கப்படும்‌. மேனாட்டு இசையில்‌ 09016 ௦4 ரிம்‌. எனப்‌ 
படும்‌ இந்த இசை இலக்கண அடிப்படையைச்‌ இலப்பதிகாரம்‌ 
-வண்ணப்பட்டடை' எனக்‌ கூறும்‌. *வண்ணப்பட்டடை யாழ்‌ 
மேல்‌ வைத்து” என்று அரங்கேற்றுக்‌ காதையில்‌ ஐந்து ஐந்தாக 
எப்படிச்‌ சரங்களை யாழில்‌ இசைகூட்டினர்‌ என்று விளக்கப்படு 
கிறது. “குரல்வாய்‌ இளிவாய்‌ கேட்டனள்‌” என்று வேனிற்காதை 
யிலும்‌ வருவது காணலாம்‌. இந்தச்‌ செய்திகளைப்‌ பின்னர்‌ 
இராசி வீடுகளில்‌ அமைத்து விளக்கும்போது நன்கு தெளிவாகும்‌. 
தாரத்துள்‌ தோன்றும்‌ உழை ; உழையுள்‌ தோன்றும்‌ 
ஒரும்குரல்‌ குரலினுள்‌ தோன்றிச்‌ -- சேரும்‌ இளி 
யுள்‌ தோன்றும்‌ துத்தத்துள்‌ தோன்றும்‌ விளரியுள்‌ 
கைக்கிளை தோன்றும்‌ பிறப்பு 
-- வேனிற்‌ காதை. அடியார்க்குநல்லார்‌ உரை. 
இந்த சூத்திரத்தில்‌ தாரத்தை முதன்மையாக வைத்துக்‌ 
குறிப்பிடுவதால்‌ இதைத்‌ 'தாரக்கிரமம்‌” என்று யாழ்‌ நூலாசிரி 
யர்‌ விபுலானந்த அடிகள்‌ குறிப்பிட்டுள்ளார்கள்‌. 
தாதத்திலிருந்து பிறப்பது உழை 
உழையிலிருந்து பிறப்பது குரல்‌ 


குரலிந்‌ பிறப்பது இளி 
இளியிற்‌ பிறப்பது துத்தம்‌ 
துத்தத்திற்‌ பிறப்பது விளரி 
விளரியுட்‌ பிறப்பது கைக்கிளை 


ஆகவே ஏழு சுரங்கள்‌ முறையே (1) தாரம்‌, (2) உமை, 
(2) குரல்‌, (4) இனி, (5) துத்தம்‌, (6) விளரி, (7) கைக்‌ 
இளை எனக்‌ தோன்றுகின்றன. 


ஐந்து ஐந்து சுரங்களாக இவை தோன்றும்‌ முறை-- 


ம ப. த நி.௫௪ ம-௪ 
சரிக மப ௪ட-ப 
ப த நிச ரி பஃ-ஃரி 
ரி கம பத ரி-த 
கு நி சரிக குக 
க ம பத நி க-- நி 
நி. ௪ரிகம நி.-ம 


19 


இவ்விதம்‌ (௫016 ௦1 111068 வண்ணப்பட்டடையாக நிரவிக்‌ 
கொண்டு போனால்‌ ஏழு இயல்பான சுரங்களும்‌ ஐந்து மாறு 
பட்ட சுரங்களும்‌ ஆகப்‌ பன்னிரு அரைச்‌ சுரங்கள்‌ ஒரு ஸ்தாயியில்‌ 
தோன்றும்‌. இவற்றைப்‌ பின்னர்‌ இரண்டாம்‌ பகுதியில்‌ விரிவாக 
ஆராய்வோம்‌. 


உடம்பெனும்‌ இரைக்‌ கருவி 
சரீர வீணையாகிய மனித உடம்பில்‌ இசை எப்படி இயங்கப்‌ 
படுகிறது என்பதைக்‌ கீழ்க்கண்ட சூத்திரம்‌ அருமையாக விளக்கு 
கின்றது : 
* உற்தி முதலா முதந்துவழி தோன்றி 
தலையினும்‌ மிடற்றினும்‌ நெஞ்சினும்‌ 
நிலை-இ-மிடற்றுப்‌ பிறந்த வளியின்‌ இசைக்கும்‌?” 
-- சிலப்பதிகாரம்‌ உரை. 


உந்தி முதலாகத்‌ தலை, மிடறு, நெஞ்சு முழுவதுமாக 
நிறைந்து உள்ள காற்றை அடக்கி சுரக்‌ கோர்வைகளை 
அளவோடு எழுப்புவகே இசைத்தல்‌ எனப்படும்‌. மனித சரீரமே 
இசைக்‌ கருவியாகன்றது. மிடறு என்னும்‌ குரல்‌ மூலம்‌ வெளிப்‌ 
படுத்தும்‌ இசையே வாய்ப்பாட்டு ஆகிறது. வீணை முதலிய 
கருவிகள்‌ மனித சரீரத்தின்‌ தத்துவங்களை அடிப்படையாகக்‌ 
கொண்டே. அமைக்கப்பட்டிருக்கின்‌்றன . 


இனி, சரீரத்தின்‌ எந்தெந்த பாகத்தில்‌ சுரங்கள்‌ பிறக்‌ 
கின்றன என்பதைப்‌ பார்ப்போம்‌. 
** குரலடு மிடற்றில்‌ துத்தம்‌ நாவிணில்‌ 
கைக்கிளை அண்ணத்தில்‌ சிரத்தில்‌ உழைய 
இளி நெற்றியினில்‌ விளரி நெஞ்சினில்‌ 
தாரம்‌ நாசியில்‌ தாம்‌ பிறப்பென்ப ” 
-- பிங்கலந்தை நிகண்டு, 


குரல்‌ என்னும்‌ ௪ மிடற்றில்‌ தோன்றுவது 
துத்தம்‌ என்னும்‌ ரி நாவினில்‌ தோன்றுவது 
கைக்கிளை என்னும்‌ க அண்ணத்தில்‌ தோன்றுவது 
உழை என்னும்‌ ம குலையில்‌ தோன்றுவது 
இளி என்னும்‌ ப நெற்றியில்‌ தோன்றுவது 
விளரி என்னும்‌ க நெஞ்சில்‌ தோன்றுவது 
தாரம்‌ என்னும்‌ நி மூக்கில்‌ தோன்றுவது 


20 


ஏழ்சையும்‌ இயற்கை ஒலிகளும்‌ 
ஏழிசையும்‌ இசையின்பமும்‌ இயற்கையில்‌ அமைந்துள்ளன. 
ஏழு சுரங்கள்‌ உலகில்‌ எல்லா நாட்டினருக்கும்‌ எல்லா இசை 
களுக்கும்‌ பொதுவானவை. இயற்கையில்‌ ஏற்பட்டுள்ள பறவை 
சுளின்‌ ஓலிகள்‌, விலங்கினங்களின்‌ ஒலிகள்‌ எவ்வாறு ஏழிசை 
கஞக்கு ஓத்து ஒலிக்கின்றன என்பது மற்றொரு சூத்திரத்தில்‌ 
கூறப்பட்டுள்ளது. 
வேண்டிய வண்டும்‌ மாண்டகு கிளியும்‌ 
குதிரையும்‌ யானையும்‌ குயிலும்‌ தேனுவும்‌ 
ஆடும்‌ என்றிவை ஏழிசை ஓசை” 
-- பிங்கலந்தை நிகண்டு, 
“வண்டு கிள்ளை வாசி மதயானை 
தவளை தேனுவோ டடழிசை பயோசை”' 
-- சேந்தன்‌ திவாகரம்‌, 
வண்டொடு கிள்ளை வாசி மதயானை தவளை தேனு 
ஒண்டிறல்‌ ஆடென்று ஏழும்‌ ஓதுமே ஏழிசையோசை 
-.- சூடாமணி நிகண்டு. 
குரல்‌ நரம்பு என்னும்‌ ௪ட்ஜமத்தின்‌ ஓலி வண்டின்‌ ரீங்கா 
ரத்தை ஒர்துள்ளது. 
துத்தம்‌ என்னும்‌ ரிஷபம்‌ கிளியின்‌ மியுற்றலை ஓத்தது. 
கைக்கிளை என்னும்‌ காந்தாரம்‌ குதிரையின்‌ கனைத்தலை 
ஓத்தது. 
உமை என்னும்‌ மத்திமம்‌ யானையின்‌ பிளிறலை ஒக்குது, 
இளி என்னும்‌ பஞ்சமம்‌ மயிலின்‌ அகவலை ஒத்ததாம்‌. 
விரி என்னும்‌ தைவகும்‌ பசுவின்‌ கதறலை ஓத்தது. 
தாரம்‌ என்னும்‌ நிஷாதம்‌ ஆட்டின்‌ ஓலியை ஓத்ததாம்‌. 
கலித்தொகை, பரிபாடல்‌ ஆகிய சங்க இலக்கியங்களிலும்‌, 
தேவாரப்‌ பாடல்களிலும்‌ குரல்‌ நரம்பு தேன்‌ வஸ்‌ டினது ஓலிக்கு 
ஒப்பாகக்‌ கூறப்பட்டுள்ளது, தமிழிசை எவ்விதம்‌ இயற்கையோடு 
எழில்பெற இணைந்து வளர்ச்சியுற்றது என்பைத உணர்வது ஓர்‌ 
இன்ப அனுபவமாகும்‌. 


இரண்டாம்‌ பிரிவு 
0. ॥ின்னீரு இரை 


ஏழிரளையில்‌ ஐந்து முழுச்‌ சுரங்களும்‌ இரண்டு அரைச்‌ சாங்‌ 
களும்‌ உள்ளன. ஏழு சுரங்களும்‌ முழுமையாக வரும்‌ இராகங்களை 
மேனாட்டினர்‌ 11&-701410 6011 என்பர்‌. நமது வழக்கில்‌ 
சம்பூர்ண ராகம்‌ என்று கூறுவோம்‌. இவை தாய்‌ ராகங்களாக 
மேளங்களாக எப்படி வழங்கப்படுகின்‌ றன என்பவற்றைப்‌்.பின்னார்‌ 
ஆராய்வோம்‌. இங்கு ஏழு சுரங்கள்‌ எவ்விதம்‌ பன்னிரு சுரங்க 
ளாக வகுக்கப்படுகின்றன என்பதை மட்டும்‌ கவனிப்போம்‌, 

௪, ரி, ௪, ம, ப, க, நி, என்னும்‌ ஏழு சுரங்களில்‌ ௪ட்ஐமம்‌, 
பஞ்சமம்‌ ஆய இரு சுரங்களும்‌ மாறுபடாதவை. ரி, ௧, ம, த, 
இி, என்ற ஐந்து சுரங்களும்‌ இரண்டு இரண்டாக மாற்றங்கள்‌ 
பெறுகின்றன. ஆங்கிலத்தில்‌ 18௧70௩ 703, நாார10% ஈடு 
எனக்‌ கூறப்படும்‌ இவை நெட்டிசை, குற்றிசை எனத்‌ தமிழில்‌ 
வழங்கும்‌. வண்ணப்‌ பட்டடை என்ற 0016 ௦11141 என்ற 
அளவு மூறைப்படி சுரங்களைச்‌ வரிசைப்படுத்திக்‌ கொண்டு 
போனால்‌ இந்த பன்னிரு அரைச்‌ சுரங்கள்‌ 8ஸ1-7௦05 இடைக்‌ 
கும்‌. இம்முறையில்‌ சுரங்களைக்‌ கோர்வைப்படுத்துவகைக்‌ கிரேக்க 
இசையில்‌ 911820118ற 1௦1௦08110௩ என்று வழங்கினர்‌. 

பன்னிரு இசையில்‌ சுர வரிசைகள்‌ அமைவது &ழ்வருமாறு ;:-- 

சரி! ரி ௧1 ௧£ம! மப த1 த£ நி1 நி 

மேனாட்டு இசை முறையில்‌ இயல்பான சுரங்கள்‌ 18182்மாவி 
11065 என்றும்‌ அதற்கு அரைச்‌ சுரம்‌ குறைந்தால்‌ 7121 110166 
என்றும்‌ அரைச்‌ சுரம்‌ மிகுந்தால்‌ 581 11௦106 என்றும்‌ குறிக்கப்‌ 
படும்‌. அம்முறையில்‌ பன்னிரு சுரங்களும்‌ பின்வருமாறு குறிக்கப்‌ 
பிம்‌, 

00 நற ஈ*0 நூ தந 
மேனாட்டு இசைச்‌ சொற்களையும்‌ சொற்றொடர்களையும்‌ 
நான்‌ இணைத்துக்‌ கூறி வருவதன்‌ நோக்கம்‌ பின்னர்‌ ஆராய்ச்‌ 
சிக்குப்‌ பெரிதும்‌ உறுதுணையாக இருக்கும்‌ என்பதைக்‌ கருதியே 
யாகும்‌ எனத்‌ தெரிவித்துக்கொள்கிறேன்‌ . 

இந்தப்‌ பன்னிரு சுரங்களையும்‌ ௪-ப, ப-ரி, ரி.த, என்று 
இளிக்‌ கிரமமாக ஐந்து ஐந்தாக பிறப்பிக்கும்‌ முறையில்‌ பன்னி 


24 


ரண்டு அரைச்‌ சுரங்களும்‌ உண்டாவதற்குள்‌ நாம்‌ ஏழு ஸ்தாயிக 
ளைப்‌ பெற்றுவிடுகிறோம்‌. இந்த எழு ஸ்தாயிகளைக்‌ கொண்டே 
பியானோ போன்ற பேருருவம்‌ கொண்ட இசைக்‌ கருவிஎள்‌ 
அமைக்கப்பட்டுள்ளன. (3016 ௦117மீம் என்ற இளிக்கிரமம்‌ வல 
முறையாக ஏறு முறையில்‌ அமைந்தது. இதே போன்று (3016 ௦1 
௦0115 என்ற உழைக்கிரமம்‌ நான்கு நான்கு சுரங்களாக (இட. 
முறையில்‌ இறங்கு வரிசையிலும்‌ பன்னிரு சுரங்கள்‌ தோன்றும்‌. 
ஸ.நி.தப- ஸ-ப., பமகரி- ப-ரி என்றவாறு இஃது அமையும்‌. 


ஏற்றிய குரல்‌ இளி யென்றிரு நரம்பின்‌ 
ஒப்பக்‌ கேட்கும்‌ உணர்வின னாகி” 

என்று அ௮ரங்கேற்றுக்‌ காதையில்‌ சிலப்பதிகாரம்‌ கூறும்‌. யாழ்‌ 
போன்ற கருவிகளைச்‌ சுருதி சேர்க்கும்‌ முறையில்‌ மிக்க திறமையும்‌ 
கூர்மையான செவி உணர்வும்‌ வேண்டப்படுகிறது. இவ்வகை 
அடிப்படை இலக்கணத்தினால்‌ ஏற்பட்ட தமிழிசை முறையை 
“அதிரா மரபு” என்றும்‌ பிழையா மரபு” என்றும்‌ பல இடங்களில்‌ 
இளங்கோவடிகள்‌ போற்றுகிறார்‌. 


“வரன்‌ முறை மருங்கின்‌ ஐந்தினும்‌ ஏழினும்‌” 

என்று சிலப்பதிகாரம்‌ வேனிற்காதையில்‌ கூறப்படும்‌, இத்தொடர்‌ 
மத்திமம்‌, பஞ்சமம்‌ ஆகிய சுரங்களின்‌ அளவுகளை வைத்துப்‌ பண்‌ 
களைத்‌ தோற்றுவிக்கும்‌ முறைகளைக்‌ குறிக்கும்‌, தமிழிசையில்‌ 
எந்தசொற்றொடர்‌ எந்த பொருளில்‌ குறிக்கப்படுகிறது என்பைத 
முதலில்‌ நன்கு புரிந்துகொள்ள வேண்டும்‌. ஏனெனில்‌ ஒரு சொல்‌ 
பல பொருளைக்‌ கொடுப்பதாயும்‌, ஓ3ரே சொல்‌ வெவ்வேறு இடங் 
களில்‌ வெவ்வேறு பொருளை உணர்த்துவதாகவும்‌ அமையும்‌. 
அன்றியும்‌ ஏழிசை முறை, பன்னிந இசை முறை என்று வேறு 
வேறு இசை முறைகளும்‌ தெளிவான இலக்கணத்தோடு கூறப்‌ 
பட்டுள்ளன. எனவே, பிற்காலத்தில்‌ ஏற்பட்‌. குறப்பங்களின்‌ 
காரணத்தைப்‌ புரிந்துகொள்ள இந்த அடிப்படை இலக்கணங்கள்‌ 
நமக்குப்‌ பெரிதும்‌ உதவும்‌. 

1 ஐந்தினும்‌ ஏழினும்‌ ? என்ற சொற்றொடர்‌ மத்திமம்‌, 
பஞ்சமம்‌ இவற்றைக்‌ குறிக்கின்றது. எப்படியெனில்‌ : 

அறி] ரி2 ௧1௧2 ம என்ற வரிசையில்‌ சட்ஜமத்தை விடுத்து 
எண்ணினால்‌ மத்திமம்‌ ஐந்தாவது இடத்தில்‌ வந்து அமையும்‌. 

ச றி ரி ௧1 ௧8ம1 ம ப என்ற வரிசையில்‌ ௪ட்ஜமத்தை 
விடுத்து எண்ணினால்‌ பஞ்சமம்‌ ஏழாவது இடத்தில்‌ வரும்‌, இந்த 
இலக்கணத்தை *:வரன்முறை மருங்கின்‌ ஐந்தினும்‌ ஏழினும்‌”? 
என்று சிலப்பதிகாரம்‌ கூறும்‌. 


23 


சுரங்கள்‌ அல்லது நரம்புகளின்‌ உறவ முறைகள்‌ : 
மேற்கூறிய பன்னிரு சுரங்களும்‌ ஒன்றுக்கொன்று பலவித 
உறவு பூண்டு நட்பு, பகை, இணை. கிளை என்ற உணர்வுகளை 
வெளிப்படுத்தும்‌. ஒலி அலைகளால்‌ அமைந்த சுரங்கள்‌ உயிர்ப்‌ 
புடையது. ஜீவச்வரங்களாகிய அவை பல உணர்ச்சிகளை வெளிப்‌ 
படுத்தி மனிதார்களையும்‌ மற்ற டப்‌ பிராணிகளையும்‌ தம்பால்‌ 
ஈர்க்கின்றன என்பது வெளிப்படையான உண்மைதானே ! 
2ல்லையெனில்‌ எப்படி. கணக்கற்ற மக்கள்‌ இசையால்‌ கட்டுப்‌ 
பட்டு ஈர்க்கப்படுகின்றனர்‌. மனித வாழ்வில்‌ இசை இல்லை 
எனில்‌ மனிதனுடைய வாழ்வு வெரும்‌ பாலைவனமாக அல்லவோ 


இருக்கும்‌ ந 


“இணை கிளை பகை நட்பென்றின்‌ மான்கின்‌ 
இசை புணர்‌ குறிநிலை யெய்க £நரக்கி'” 
.- இலப்பதிகாரம்‌, வேளிற்காதை. 


என்று கூறப்படுகிறது. 


இணைச்சுரங்கள்‌ - 0000010811 110122 
கஇளைச்சுரங்கள்‌ - $:உ0்ப்ரத 140165 
பகைச்சுரங்கள்‌ ன 1216௦01781 140166 
நட்புச்சுரங்கள்‌ _ 11019 190108 


எந்தெந்தச்‌ சுரம்‌ எந்தவித உறவை, உணர்வை வெளிப்படுத்து 
கிறது என்பது கவனிக்கத்‌ தக்கது. 

குமிழ்‌ இசை மரபில்‌ சுரங்கள்‌ ணை, இளை, பகை, நட்பு 
என்று பின்வருமாறு வகுக்கப்பட்டுள்ளன . 


இணைச்சுரம்‌ ய்‌ (॥னி அல்லது பஞ்சமம்‌ 
கிளைச்சுரம்‌ ௫ உமை அல்லது மத்திமம்‌ 
நட்புச்சுரம்‌ ம்‌ கைக்கிளை அல்லது அந்குர 


காந்தாரம்‌ 


பகைச்சுரம்‌ - கைக்கிளை, உழை இவற்றின்‌ 
அந்துரச சுரங்கள , அதாவது 
சர்தார்‌ காந்து நாரம்‌ அல்லது 
பிர திமத்திமம்‌. 


பின்வரும்‌ சூத்திரம்‌ இதனை மெய்ப்பிக்கின்றது. 


“ஏழாம்‌ நரம்பு இணை நாலு நட்பாகும்‌ 
ஐந்து கிளை ஆறும்‌ மூன்றும்‌ புகைய” 


கல்லாடம்‌ உரை 


24 


நோவா. என்னும்‌ சங்கராபரண டுராகம்‌ ஏழு சுரங்களையும்‌ 
முழுமையாகக்‌ கொண்டது. இவை இயல்பு சுரங்கள்‌ 1424ப7௨] 
11௦108 என்று மேனாட்டிசையில்‌ அழைக்கப்படுகன்றன. இவை 
தவிர மற்ற ஐந்து சுரங்களும்‌ குறைச்‌ சரங்களாகும்‌. அதாவது 
விக்ருத சுரங்கள்‌ என கர்நாடக இசையில்‌ அழைக்கப்‌ பெறும்‌. 
இவற்றில்‌ ரி, க, த, நி என்ற நான்கு சுரங்களும்‌ அரைச்‌ சுரம்‌ 
ளப-7௦0௦ குறைத்து ஒலிக்கும்‌. ம என்ற பிரதி௰த்திமம்‌ மட்டும்‌ 
அரைச்சுரம்‌ ஏற்றி ஒலிக்கும்‌. 


பன்னிரு சுரங்களின்‌ வரிசை : 


குரல்‌ ௪ சட்மமம்‌ ௦ 

துத்தம்‌? ரி சுத்தரிஷபம்‌ 5 ம) 
துத்தம்‌8 றி3 சதுஸ்௬இ ரிஷபம்‌ 0 :10112:10) 
கைக்கிளை! க்‌ சாதாரண காந்தாரம்‌ நம 110) 
கைக்கிளை? ௧3 அந்தர காந்தாரம்‌ 8 (1151மாக!) 
உழை3 ம சுத்தமத்திமம்‌ ்‌்‌ (18யக!) 
உழை” ௦3 பிரதிமத்திமம்‌ ்‌ (ம 51காற) 
இளி ப பஞ்சமம்‌ (6. 

விளரி3 3 சுத்த தைவதம்‌ கம்‌ ரக ர]்‌) 
விளறி3 3 ௪சதுஸ்ருதி தைவதம்‌ க. (ம4வமாவ]) 
தாரம்‌ நி3 கைூிகுிநிஷா தம்‌ 6 ௫71187) 
தாரரம்‌2 நீ? காகலிநிஷாதம்‌ £ (14்மாகி) 


121181 140165 என்பவற்றைச்‌ சுத்த சுரங்கள்‌, இயல்பு சுரங்கள்‌ 
என்று அழைப்பதே நியாயமும்‌ பொருகுதமும்‌ ஆகும்‌. கர்நாடக 
இசையில்‌ குறைச்சுரங்களை சுத்த சுரங்கள்‌ என அழைத்து மிக்க 
குழப்பத்தை உண்டுபண்ணியுள்ளார்கள்‌ எனக்‌ கூறலாம்‌. ஏனெ 
னில்‌ வட இந்திய இசையில்‌ பழைய முறையைத்‌ தழுவியே அவர்‌ 
கள்‌ இயல்புச்‌ சுரங்களைச்‌ சுத்த சுரங்களாகவே இன்றும்‌ கொண்‌ 
டுள்ளார்கள்‌. கர்நாடக இசையில்தான்‌ பெயர்களை மாற்றி 
யமைத்துப்‌ பெரிதும்‌ குமப்பம்‌ உண்டாகும்படியான சூழ்நிலையை 
பிற்கால ஆசிரியர்கள்‌ ஏற்படுத்திவிட்டார்கள்‌ . 

நாத வடிவமாகிய சுரங்கள்‌ உயிர்‌ உள்ளன. அவற்றினி 
டையே நட்பும்‌ பகையும்‌ உறவும்‌ எவ்விதம்‌ நிலவுகின்றன என 
மேலும்‌ ஆராய்வோம்‌. 

ஹெல்ம்‌ ஹாட்ஸ்‌ என்ற விஞ்ஞான மேதை தமது *1521188- 
110118 ௦1 7௦12” என்னும்‌ நூலில்‌ தமது ஆராய்ச்சியின்‌ முடிவு 
களை விளக்குகின்றார்‌. 


2௦ 


**நட்புச்சுரம்‌ (0005018006) என்பது தொடர்ந்து ஓத்து 
ஒலிப்பது, பகைச்சுரம்‌ (1918800810) என்பது விட்டு விட்டு ஒலிப்‌ 
பது. சுரஸ்தானங்களில்‌ நாடித்துடிப்பு போன்ற உணர்வு துடிப்பு 
கள்‌ உள்ளன. விஞ்ஞான முறையில்‌ ஒலி அலைகளை அளவிடும்‌ 
முறையில்‌ ஹெல்ம்‌ ஹாட்ஸ்‌ அவர்கள்‌ கண்டுபிடித்திருப்பது 
இணை, நட்பு சுரங்கள்‌ ௮திக துடிப்புகள்‌ இன்றி சேர்ந்து, ஒத்து 
ஒலிக்கும்‌ (310102 11௦168). பகைச்சுரங்கள்‌ மிகுந்த தடிட்புகளை 
வெளிப்படுத்தி தமது வேற்றுமையைக்‌ காண்பிக்கும்‌ (100101 
11௦168). உதாரணமாக ஸ்தாயி!சுரம்‌ அதாவது முதல்‌ சுரத்திற்கு 
எட்டாவது சுரம்‌ மீண்டும்‌ அதே சுரமாக இருக்கும்‌. ஆகவே 
காரன்‌ அச்சுரம்‌ 00186 என்று கூறப்படுகிறது. இச்சுரத்தில்‌ 
சிறிதும்‌ வேற்றுமை இராது. பஞ்சமம்‌, மத்திமம்‌, (இளி, உமை) 
ஆகிய சுரங்கள்‌ இணை, கிளையாகி சேர்ந்து ஓலிக்சும்‌. இவை 
குனியே ஒலித்தாலும்‌ மாறுபாடில்லாமல்‌ ஓத்து ஓலிச்மீம்‌. 
அந்தர காந்தாரம்‌, சதுஸ்ருதி-- தைவதம்‌ ஆகியவை நட்பு 
சுரங்கள்‌. அவை அற்றே கூடிய துடிப்புகளை வெளிப்டடுத்தும்‌ . 
௪துஸ்ருதி ரிஷபம்‌, காகலிநிஷாதம்‌ ஆகியவை முன்னதைக்‌ 
காட்டிலும்‌ அதிகத்‌ துடிப்புகளையும்‌, விக்ருத சுரங்கள்‌ மிகவும்‌ 
பலத்த துடிப்புகளையும்‌ வெளிப்படுத்துகின்றன. (1௨205 81-82 
1௦1100011௦ 10 116 நிஜு0்‌௦1௦ஜு ௦ நக. 14. ப்‌. 1062, 
1௦றஊாக8£ ரோ & 0மே., 1953.) 


மேற்குறித்த விளக்கங்களைக்‌ மே அட்டவணைப்‌ படுத்திக்‌ 
காண்போமாக,. 
1855171/081100 ௦07 111௨ 0018௦ஈ௨௱௦65 ; 

&0501116 000500800659--0௦8/6 காம்‌ 19௦1:௦ 001886 (01:26 
58 0/8165. 

21601 00180120065-- 1110) கடம்‌ ௦1. டிரா ஹர்‌ 
118 8 வ00௨10 ). 


1160181 0050081006 -- ]801 ]1பாம்‌ கரம்‌ ந4௦)0ா 51010 
(க்காக கோர்காகரு க௱ம்‌ பர்‌ 098௫௨௨) 


1110017201 0015008006--ந41ஈ௦0 ரம்‌ ஊம்‌ 4/௦ பய்‌ 
(க்காக கோம்சொாகறு 8௨௱ம்‌ 5ம்‌ 19ச1௭௨(௨௱1) 

1715808106 -- 860010 5211) கம்‌ ககர :68 10ம்‌ 
(500044 818௧௦8, ]41கர்கரா உம்‌ ோக்‌। நிச்கஞ்டாரா ௩), 

மேற்கூறிய விஞ்ஞான முறை முடிவுகளுக்கு ஏற்பவே நம்‌ 
தமிழிசையின்‌ இலக்கணங்கள்‌ அமைந்திருக்கும்‌ திறன்‌ மிகவும்‌ 
போற்றத்தக்கது, ஒலி அலைகள்‌ முற்றிலும்‌ கணித முறை 


20 


படியே தீர்மானிக்கப்பட்டு சுரங்களுக்கு அதனதன்‌ இடம்‌ இன்ன 
தென்று வகுக்கப்பட்டிருக்கின்றன. இசைக்‌ கருவிகளை மேற்‌ 
கூறிய விஞ்ஞான முடிபுகளை ஒட்டியே அமைக்கிறார்கள்‌. 
சுரங்களின்‌ ஸ்தானங்களை அல்லது இடங்களைக்‌ தீர்மானிக்கும்‌ 
போது பல இக்கல்கள்‌ ஏற்படும்‌. மிகுந்த நுட்பக்‌ கலையா 
இசைக்‌ கலையில்‌ இதனால்‌ பல மாறுபட்ட கருத்துக்கள்‌ நிலவு 
வதைக்‌ தவிர்க்க முடுி.யாது. 


இசை நரம்புகள்‌ அல்லது சுரங்களுக்கு உணர்ச்சி, பாவங்கள்‌ 


உண்டு. ப? என்னும்‌ சுரம்‌ இணைந்து மாருபாடில்லாடல்‌ ஒலிக்‌ 
கிறது, *ம” என்னும்‌ சுரம்‌ கிளையாகப்‌ பிரிந்து இணைந்து 
ஒலிக்கிறது. ௧” என்னும்‌ அந்தரகாந்தாரம்‌ நட்பாகக்‌ கலந்து 


ஒலிக்கிறது. ₹௧க” என்னும்‌ சிறிய காந்தாரமும்‌ ம” என்னும்‌ 
பெரிய மத்திமமும்‌ சோகத்தையும்‌ மாறுபாட்டையும்‌ வெளிப்‌ 
படுத்துகின்றன. இந்த சுரங்கள்‌ வாது, சம்வாதி, அனுவாதி, 
பிரதிவாதி என்ற உறவுகளில்‌ ஒன்றோடொன்று இணைந்து வரும்‌ 
போது நவரசங்களும்‌ கூடிய உணர்‌: மிச்க இசை நமக்குக்‌ 
கிடைக்கிறது. 

உழை? (பிரதி மத்திமம்‌--& ய 2012012ம்‌ 1௦014) என்ற சுரம்‌ 
ஒரு தனித்தன்மையான இடத்தைப்‌ பெற்றுள்ளது. மற்ற விக்ருத 
சுரங்கள்‌ அரைச்சுரம்‌ குறைந்து ஓலிக்கையில்‌ இந்தச்‌ சுரம்‌ 
மட்டும்‌ சுத்த மத்திமத்திற்கு ஒர்‌ அரைச்சுரம்‌ கூடுதலாக ஒலிக்‌ 
இன்றது. டாக்டர்‌ பி. ௪. தேவா என்ற இசைக்கலை அறிஞர்‌ 
குமது 19/0௦ ௦௦09891106 என்னும்‌ நூலில்‌ இந்த பிரதிமத்தும சுரத்‌ 
தைப்‌ பற்றி விரிவாக ஆய்வு செய்கிறார்‌. 


“நமது இசைக்‌ கலைஞர்களிடையே, அிறப்பாக மிகுந்த 
நுட்பமான இசை வல்லமை உடையவர்களிடையே இந்தத்‌ தீவிர 
மத்திமம்‌ என்ற சரத்தின்‌ ஸ்தானத்தின்‌ சிறப்பை அளவிடுதல்‌ 
கடினம்‌ என்ற கருத்து நிலவி வருகிறது””. 


**பன்னிரு சுரங்கள்‌ அடங்கிய ஸ்தாயியில்‌ (கோ!) இந்த 
ஒரு சுரம்தான்‌ தனது சுத்த சுரத்திலிருந்து அரைச்சுரம்‌ மேலே 
நிற்கிறது. இதன்‌ தனித்தன்மையை அடிப்படையாக வைத்தே 
தென்னாட்டு 73 மேளக்கரா்த்தா முறை உருவாக்கப்பட்டுள்ளது 
கவனிக்கத்தக்கது?” (1886 7--08900 &00181108 ௦1 140810 80௦ 
0௦௦௦-7 றா. £. மக). 


ஏழிசை தோன்றிய வகையும்‌ அவை பன்னிரு இசைகளாக 
விரிவடைந்ததையும்‌ ஒவ்வொரு சுரத்தின்‌ இயல்பு, உணர்ச்‌, 
பாவம்‌, உறவு முறைகள்‌ ஆகியவற்றைப்‌ பார்த்தோம்‌. இனி 


27 


இச்சுரங்கள்‌ பலவிதமான சேர்க்கை முறைகளால்‌ எப்படி 
நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பண்‌ வடிவங்களாகவும்‌, 
இராகங்களாகவும்‌ தோற்றமெடுதக்தன என்பனவற்றை ஆராய்‌ 
வோம்‌. இம்முறைகளை விஞ்ஞான முறையில்‌ தமிழிசையில்‌ 
விளக்கியுள்ளபடி. வேறு எந்த மொழியிலும்‌ தெளிவாக்கப்பட 
வில்லை என்பதை நாம்‌ நன்கு புரிந்துகொள்ள வேண்டும்‌. 
தொன்மையான தமிழிசையிலிருந்தே மற்ற இசை முறைகள்‌ 
பிரிந்து சென்று அதனதன்‌ சூழ்நிலைக்கேற்ப மாறுபட்டிருக்‌ 
கின்றன என்று நாம்‌ உறுதியாகக்‌ கொள்ளலாம்‌. 


மான்றாவது பிரிவு 
7. பண்‌ அல்லது இராகம்‌ 


*மூலாதாரந்‌ தொடங்கிய எழுத்தின்‌ நாசம்‌ ஆளத்தியாய்ப்‌ 
பின்‌ இசையென்றும்‌ பண்ணென்றும்‌ பெயராம்‌.?? 


பண்‌ என்றால்‌ என்ன ? மூலாதாரம்‌ தொடங்கித்‌ தலையுச்சி 
வரை செல்லும்‌ காற்றை அடக்கி நாதத்தைச்‌ சுரக்கோவை 


களால்‌ வகைப்படுத்துப்‌ பாடுகல்‌ பண்ணாகும்‌. 
அரங்கேற்றுக்‌ காதை உரையில்‌ பண்ணைப்‌ பற்றிக்‌ கூறப்படு 
வகைக்‌ கவனிப்போம்‌. 
“*புரவோ டணைத லிசையென்றார்‌ பண்ணென்றார்‌ 
மேவார்‌ பெருந்தானம்‌ எட்டாலும்‌.- பரவாய்‌ 
எடுத்தல்‌ மூதலா இருநான்கும்‌ பண்ணிப்‌ 
படுத்தமையாற்‌ பண்ணென்று பார்‌”? 
பண்ணுதல்‌ என்னும்‌ வினையால்‌ பண்ணெனப்பட்டது பல 
இயற்பாக்களோடு நிறக்தை இசைத்தலால்‌ இசையென்று பெயா்‌ 
பெற்றது. நிறம்‌ என்ற சொல்லுக்கு இராகம்‌ என்று பொருள்‌. 
*பெருந்தான மெட்டிலும்‌ கிரியைகளெட்டானும்‌ பண்ணிப்‌ 
படுத்தலாற்‌ பண்ணென்று பெயராயிற்று”? 
“*பெருந்தான மெட்டாவன: நெஞ்சும்‌, மிடறும்‌, நாக்கும்‌, 
மூக்கும்‌, அண்ணாக்கும்‌, உதடும்‌, பல்லும்‌, தலையுமென இவை”? 


கிரியைகளெட்டாவன : எடுத்தல்‌, படுத்தல்‌, நலிதம்‌, 
கம்பிதம்‌, குடிலம்‌, ஓலி, உருட்டு, தாக்கு என இவை. இந்த 
எட்டு கிரியைகளோடு விந்து, நாதம்‌ என்ற இரண்டினையும்‌ 
சேர்த்துப்‌ பத்து என்றும்‌ சொல்வர்‌ என்று யாழ்‌ நரல்‌ பாயிர 
வியலில்‌ விபுலானந்த அடிகள்‌ குறிப்பிடுகிறார்‌. 


மூவகைத்‌ தாளம்‌ (மூன்று ஸ்தாயிகள்‌) : 


மந்த்ரம்‌, மத்திமம்‌, தாரம்‌ என்று இன்று கர்நாடக இசை 
யில்‌ வழங்கப்படும்‌ மூன்று ஸ்தாயிகள்‌ பண்டைய குமிழிசையிலே 
மெலிவு, சமன்‌, வலிவு எனக்‌ குறிக்கப்படுகின்‌ றன. இதுவே 
'மூவகையியக்கம்‌” எனவும்‌ கூறப்படுகிறது. 


29 


“மூவகை பியக்கமும்‌ முறையுழிக்‌ கழிப்பித்‌ 
திறத்து வழிபடுஉந்‌ தெள்ளிசைக்‌ கரணத்துமப்‌ 
புறத்தொரு பாணியிற்‌ பூங்கொ.ள௱ மயங்கி” 
_. ிலப்பதிகாரம்‌, வேனிற்காதை. 
என்றும்‌, 
£“உழைமுதற்‌ கைக்கிளை யிறுவாய்க்‌ கட்டி 
வரன்முறைவந்த மூவகைத்‌ தானத்துப்‌ 
பாய்கலைப்‌ பாவை பாடற்பாணி 
ஆசான்‌ திறத்தி னமைவரக்‌ கேட்டு” 

௨ சிலப்பதிகாரம்‌, புறஞ்சேரியிறுத்த காதை. 
என்றும்‌ மூன்று ஸ்தாயிகவில்‌ பண்களை நிறுத்திப்‌ பாடும்‌ முறை 
வருணிக்கப்பட்டுள்ளது. பிற்காலத்தில்‌ இவையே மந்தரம்‌, 
மத்திமம்‌, தாரம்‌ என மூன்று ஸ்தாயிகளாகக்‌ குறிக்கப்பட்டன 
என ஆனாயநாயனார்‌ புராணத்திலே வரும்‌ ஒரு செய்யுளால்‌ 
நமக்குத்‌ தெரிகிறது. 

.உழந்திரத்தும்‌ மந்திமத்தும்‌ தரரத்தும்‌ வரன்முறையால்‌ 
தந்திரிகள்‌ மெலிவித்தும்‌ சமங்கொண்டும்‌ வலிவித்தும்‌ 
அத்நரத்து விரற்றொழில்கள்‌ அளவபெற அசைத்தியக்கிச்‌ 
சுந்தரச்‌ செங்கனி வாயுந்‌ துளைவாயுந்‌ தொடக்குண்ண” 

-.. இருவினையாடல்‌ புராணம்‌. 
சம்‌ ஸ்தாயிலய மந்தம்‌ என்றும்‌ மேல்‌ ஸ்தாயியை உச்சம்‌ என்றும்‌ 
“மந்தோச்சசமம்‌” என்று மூன்று ஸ்தாயிகளையும்‌ குறிக்கும்‌ பழக்‌ 
கமும்‌ இருந்தது. 

ஆரோசை: ௪ரி க ம ப த நி என்று கீழிருந்து மேல்‌ 

நோக்கிச்‌ செல்வது ஆரோசை என்று வறங்கப்பட்டது. இது 
வடமொழியில்‌ ஆரோஹணம்‌ என்று கூறப்படும்‌. 

அமரோசை: ௪ நி த பம க ரி என்று மேல்‌ சட்சமத்தி 

லிருந்து &ழ்தோக்கி வருவதை அமரோசை என்று வழங்கினர்‌. 
இதற்குக்‌ கர்நாடக இசையில்‌ அவரோஹணணம்‌ எனப்படும்‌. 

மிடற்று இசை: இதற்கு வாய்ப்பாட்டு என்பது பொருள்‌ . 

ஒரு இசைக்‌ கலைஞன்‌ பாடவேண்டி.யதற்கு உரிய இலக்கணங்கள்‌ 
பண்டைய தமிழிசை நூல்களில்‌ குழிக்சகப்பட்டுள்ளன. இசை 
மரபு என்னும்‌ நூலை மேற்கோள்‌ கூறும்‌ நச்சினார்க்கினியர்‌ 
உரை வருமாறு? 

₹*"கண்ணிமையா கண்டந்துடியா கொடிறசையா 
பண்ணளவும்‌ வாப்நோன்றா பற்றெரியா- எண்ணிலிவை 
கள்ளார்‌ தறுந்தெறியற்‌ கைதவேனே கந்தருவர்‌ 
உள்ளாளப்‌ பாட லுணர்‌ ” 


20 


இங்கு, *உள்ளாளப்‌ பாடல்‌” என்று குறிக்கப்படுவது குரலைப்‌ 
பண்படுத்தி இனிய இசையைப்‌ பண்போடு வழங்குகலைக்‌ 
குறிக்கும்‌ எனலாம்‌. அதாவது கண்டத்திலிருந்து வரும்‌ தூய 
இனிய இசை முன்பு கூறிய எட்டு திரியைகளோடு உள்ளாளம்‌, 
விந்து, நாதம்‌ என மூன்றினையும்‌ சேர்க்க பாடல்‌ தொழில்கள்‌ 
பதினொன்று ஆகிறது. 

பாடும்பொழுது பல அங்க சேஷ்டைகள்‌ செய்யாமல்‌ அழகுற 
அமர்ந்து பாடவேண்டிய இலக்கணத்தை மேற்கூறிய செய்யுள்‌ 
வற்புறுத்துகிறது. 


பாலை நிலையும்‌ பண்பாடும்‌ நிலையும்‌ 
ஒரு இராகத்தின்‌ ஆரோகண அவரோசகணச்‌ சரங்களை 
மட்டும்‌ குறித்தல்‌ இந்தப்‌ பண்‌ இன்ன மேளம்‌ (தாய்‌ ராகம்‌) 
அல்லது இந்த மேளத்தைச்‌ சேர்ந்தது என்று கூறுவகற்கேயாகும்‌. 
மேள ராகங்கள்‌ என இக்காலத்து வழங்கப்படுபவை அக்காலத்‌ 
இல்‌ பாலைகள்‌ என வழங்கப்பட்டன. பாலை நிலை வேறு-- 
பண்ணும்‌ நிலை வேறு. ஒரு பாலையின்‌ பண்ணை எடுத்துப்‌ 
பாடி, விளக்கம்‌ செய்யப்‌ பலவகைக்‌ கிரியைகள்‌ தேவைப்படு 
இன்றன. முன்பு கூறிய உள்ளாளம்‌, விந்து, நாதம்‌ ஆகிய 
செயல்கள்‌ பாடும்‌ முறையை விளக்கின. பண்களைத்‌ துவக்கி 
விரிவு செய்து பாடி முடிக்கும்‌ முறையை ஆளத்தி செய்தல்‌ 
அல்லது ஆலாபனை செய்தல்‌ என்று கூறப்படுகிறது. 
பண்ணிசைத்தலுக்கு உரிய பாகுபாடுகள்‌ &ழ்வருமாறு : 
முதல்‌, முறை, முடிவு, நிறை, குறை, கிழமை, 
வலிவு, மெலிவு, சமன்‌, வரையறை, நீர்மை 
எனப்‌ பதினொன்றாகும்‌. 


வடமொழி நூல்களிலும்‌ இராகங்கள்‌ பாடுவதற்குப்‌ பத்து 
இலக்கணங்கள்‌ கூறப்பட்டுள்ளன. அவற்றை இங்கு ஓப்பு 
நோக்குவோமாக : 


தமிழ்ப்‌ வடமொழிப்‌ 
பெயர்‌ பெயர்‌ விளக்கம்‌ 
7. முதல்‌ கிரகம்‌ பாட்டின்‌ முதலில்‌ எடுக்கும்‌ 
சுரம்‌. 
2. கிழமை அம்சம்‌ பலமுறை பயில வேண்டிய 
ஜீவசரம்‌. 
3. முடிவு ந்யாசம்‌ பாடல்‌ கடைசி முடிவும்‌ 


அபந்யாலம்‌ இடையிடையே வைக்கக்‌ 


21 


ஸந்யாசம்‌ கூடிய அறுதியைம்‌ குறிக்கும்‌ 
விந்யாஸம்‌ எனலாம்‌. 
1. நிழை பஹாத்வம்‌ ஒரு பண்ணில்‌ பலமுறை 


வலியுறுத்தி, இசைக்கக்கூடிய 
சாரக்‌ கோர்வைகள்‌ . 


குறை அற்பத்வம்‌ ஒரு இராகத்‌இல்‌ ஓரிரு 
முறையே கையாளக்கூடிய 
தொடர்கள்‌. 


ச 


8. பொலிவு பந்தும்‌ கீழ்‌ ஸ்தாயி, 
7... வலிவு கஇாரஸ்தாயி மேல்‌ ஸ்தாயி. 
8. சமன்‌ 2க்திய ஸ்தாயி மத்திம ஸ்தாயி, 


தமிதிசையிலே முறை” என்பது ஒரு பண்ணில்‌ சுரங்கள்‌ 
அமைய வேண்டிய முறை பற்றியும்‌, “வரையறை” என்பது ஒரு 
பண்‌ வேறு ஒன்றினோடு மயங்காமம்‌ காத்ததற்குக்‌ கூறும்‌ இலக்‌ 
கணம்‌ எனக்‌ கொள்ளலாம்‌. நீர்மை என்பது உள்ளத்துணர்வால்‌ 
இசராகபாவத்தை உணர்ந்து பாடுதல்‌ என்பது பொருந்தும்‌ என 
மேற்கூறிய வகைகளைப்‌ பற்றித்‌ தவத்திரு விபுலானந்த அடிகள்‌ 
குமது யாழ்‌ நூல்‌ பண்ணியலில்‌ கூறுகிறார்‌. 
“பண்ணென்னாம்‌ பாடற்‌ கியைபின்றற்‌ கண்ணென்னாங்‌ 
கண்ணோட்ட மில்லாத கண்‌: 
-- திருக்குறள்‌. 


ஒரு பண்ணானது பாடுவதற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும்‌. 
மேற்கூறிய பல கிரியைகளையும்‌ அமைத்துப்‌ பாடுவதற்கு இடம்‌ 
குருவதாக அதன்‌ சுரங்கள்‌ அமைதல்‌ வேண்டும்‌, பல்லாயிரக்‌ 
கணக்கான இராகங்கள்‌ இருக்கக்கூடுமென்றாலும்‌ பாகிவதற்குச்‌ 
ல இராகங்களே ஏற்றவையாயிருக்கும்‌; இனியவையாரயிருக்கும்‌. 
சில பண்களை பாடற்குதவாப்‌ பண்கள்‌ எனக்‌ கூறுவகுற்கு அவை 
கேட்க இனிமை பயக்காது என்பதே காரணமாகும்‌. மேலும்‌ 
ஒரு பாடலை எடுத்து இசைக்கும்போது அதன்‌ பொருளுக்கும்‌, 
சுவைக்கும்‌, பாவத்துக்கும்‌ ஏற்றப்‌ பண்ணில்‌ அமைத்துப்‌ பாடு 
தலே சிறந்தது. பாடற்‌ பொருள்‌ தரும்‌ சுவையே பண்ணிற்கும்‌ 
இசைந்து நிற்க வேண்டும்‌. அவ்வாறு இல்லாவிடில்‌ பண்ணினாற்‌ 
பயன்‌ ஒன்றுமில்லை என்பதையே 4பண்ணென்னாம்‌ பாடற்‌ 
கியைபின்றேல்‌” எனத்‌ திருவள்ளுவர்‌ குறித்தலோடு குறிக்கோ 
ளின்றி நோக்கும்‌ கண்ணோட்டம்‌ போலாம்‌ அது என்றும்‌ 
அழகாகக்‌ கூறுகிறார்‌. 


2௮2 


ஆளாத்தி அல்லது ஆலாபனை : 
ஆளத்தி என்பது ஒரு பண்ணை மூன்று ஸ்தாயியிலும்‌ 
முறையே விரிவு படுத்திப்‌ பல இயக்கங்களோடு அழகுபடுத்தி ஓர்‌ 
இரகத்தின்‌ உருவைத்‌ தோற்றுவித்தலேயாம்‌. இராக ஆலா 
பனையில்‌ வட இந்தியர்கள்‌ பெரும்‌ வல்லுநர்களாக விளங்கு 
இன்றனர்‌. ஒர்‌ இராகத்தைப்‌ பல மணி நேரம்‌ பாடுவார்கள்‌, 
நம்மிடையேயும்‌ விடியும்‌ வரையிலும்கூட ஓர்‌ இராகத்தைப்‌ 
பாடும்‌ ப;ழக்கம்‌ சமீப காலம்வரை இருந்தது. நமக்கு இராகம்‌ 
பாடுவதற்கு இலக்கணம்‌ இல்லை என்று சிலர்‌ தவறுதலாகக்‌ 
கருதுகிறார்கள்‌. அது தவறு. தமிழிசையிலே இராக ஆலாபனை 
ஒரு பருந்தின்‌ இயக்கம்போல்‌ இருக்க வேண்டுமெனச்‌ சொல்லப்‌ 
படுறது. அது எப்படியென்றால்‌ பருந்து சற்று உயரம்‌ பறந்து 
அங்கு நின்று ஆய்ந்து ஒரு வட்டம்‌ அடித்துப்‌ பின்னர்‌ மென்‌ 
மேலும்‌ உயரே பறக்கும்‌ என்பது போலாகும்‌. மந்திர ஸ்தாயி 
என்னும்‌ சீழ்‌ ஸ்தாயியில்‌ இராகத்தை ஆரம்பித்து விளம்ப காலம்‌, 
மத்திம காலம்‌, துரித காலம்‌ இவைகளை முறையே விரிவாகப்‌ 
பாடிப்‌ பின்னர்‌ மத்திய ஸ்தாயிக்கு வந்து நின்று ஆலாபனை 
செய்து பின்னர்‌ தார ஸ்தாயிக்குச்‌ சென்று விரிவான ஆலாபனை 
செய்து பிறகு மூன்று ஸ்தாயிகளையும்‌ சேர்த்து இசைக்‌ கோவை 
களைப்‌ பல இயக்கங்களோடு முறைப்படுத்திப்‌ பாடி முடித்து 
3 ஆதார சட்சமத்தில்‌ கொண்டு வந்து முடிக்க வேண்டும்‌. 
“: பருந்தும்‌ நிழலும்‌ போற்பட்டும்‌ எழாலும்‌ 
திருந்து தார்ச்சீவகற்கே சேர்ந்தன ”' 
- சீவக சிந்தாமணி. 
வக சித்தாமணியில்‌ மேற்கூறிய வகையில்‌ பாடிச்‌ சீவகன்‌ 
காத்தருவதத்தையை யாழ்ப்‌ போரில்‌ வென்றான்‌. 
“பண்ணொன்று பாடலதுவொன்று பல்வளைக்கை 
மண்ணொன்று மெல்விரலும்‌ வானரம்பின்‌ மேனடவா 
விண்ணின்றியங்கி மிடறு நடுநடுங்கி 
எண்ணின்றி மாதரிசை தோற்றிருந்தனனே”” 
காந்தருவதத்தை *விண்‌” என்ற வெளியிலே இயவ்கிப்‌ பாட 
வேண்டிய உள்ளாளத்திலே மிடறு அதாவது குரல்‌ தடுங்குதலால்‌ 
கம்பிதம்‌ ஏற்பட்டுத்‌ தோல்வியுற்றான்‌. விண்‌ அல்லது வெளி 
என்பது இடை, பிங்களை என்ற இடமும்‌ வலமும்‌ ஆக வரும்‌ 
மூச்சுக்‌ காற்றை அடக்கி மூலாதாரம்‌ முதல்‌ பிரமரந்திரம்‌ 
அளவும்‌ நின்ற வெளியில்‌ இயங்கப்‌ பாடுகலாகும்‌. 
:* உள்ளாளம்‌ விந்துவட னாத மொலியருட்டுத்‌ 
தள்ளாத தாக்செடுித்தல்‌ தான்படுத்தல்‌--மெள்ளக்‌ 


2 


கருதி நலிதல்‌ கம்பித்தல்‌ குடிலம்‌ 
ஒருபதுின்‌' மீமலொன்‌ மெறென்றுரை”்‌ 
-.. நச்சினார்க்கினியமுரை--மேற்கோள்‌. 
முன்பு கூறிய எடுத்தல்‌, படுத்தல்‌ ஆகிய எட்டு இரியை 
களுனே 'உள்ளாளம்‌, விந்து, நாதம்‌” என்னும்‌ மூன்றினையும்‌ 
கூட்டப்‌ பதினோரு பாடற்றொழில்கள்‌ ஆகின்றன. விந்து, 
நாதம்‌, ஓலி, உருட்டு, தாக்கு இவை ஐந்தும்‌ ஒரு தொகுதியாக, 
எடுத்தல்‌, படுத்தல்‌, நலிதல்‌, கம்பிதம்‌, குடிலம்‌ என்ஞும்‌ ஐந்தும்‌ 
மற்றொரு தொகுதியாகிறது. எடுத்தல்‌, படுத்தல்‌ ஆகிய ஐந்து 
கிரியைகளுக்கும்‌ இலக்கணம்‌ பின்வருமாறு :- 
** எழிதீதல்‌ பாட்டுச்சமாம்‌ எண்படுத்தல்‌ மந்தம்‌ 
தடுத்து நவிதல்‌ சமமாம்‌--தொடுத்தியன்்‌ ற 
தள்ளாத கம்மிதழ்‌ தானடுங்கல்‌ நற்குட.லம்‌ 
உள்ளாளப்‌ பாடலுணர்‌”்‌ 
- நச்சினார்க்கினியருரை--மேற்கோள்‌. 


உள்ளாளம்‌ என்பது நாபி முதல்‌ ஆறு ஆதாரத்திலும்‌ 
மூச்சையடக்கி நாதத்தை எழுப்பிப்‌ பாடுதலேயாகும்‌. நலிதல்‌, 
கம்பிதம்‌ ஆகியவை கமகம்‌, ஓரிகை, பிருகா என்று இக்காலத்தில்‌ 
வழங்குபவைகளுக்கு ஓப்பாகும்‌. இராக ஆலாபனை செய்வ 
தற்கு இத்துணை வகையான தெதொழில்களஞும்‌ தேவைப்படு 
இன்றன. 

பருந்தும்‌ நிஉலும்‌ போல்‌ நமது தமிழிசையில்‌ ஆலாபனை 
செய்வது மரபு. வ..இதந்திய இசை வேறு வசையானது. முதலில்‌ 
விளம்ப காலத்தில்‌ தொடங்கி மந்தம்‌, சமம்‌, உச்சம்‌ ஆகிய 
ஸ்தாயிகளில்‌ சஞ்சாரம்‌ செய்வார்கள்‌. பின்னர்‌ மறுபடி மிருந்து 
மேல்வரை மத்திம காலத்திலும்‌ துரிதக காலத்திலும்‌ சஞ்சாரம்‌ 
செய்வார்கள்‌. அவர்கள்‌ முறை நம்முடையது போன்று அவ்வளவு 
சுவையாக இல்லாமல்‌ ஏதா பயிற்சி செய்வதுபோல்‌ இருக்கும்‌. 
உருட்டு, தாக்கு, கம்பிதம்‌ போன்ற செயல்களை வட. இந்தியா 
வெகுவாகப்‌ பழகுவர்‌. தென்னிந்திய வட இந்திய இசை 
இரண்டும்‌ அடிப்படையில்‌ ஒன்றேதான்‌ என்ற லும்‌, பாடும்‌ 
வகையில்‌ அவை வெவ்வேறு விதமாக உருப்பெறுகின்றன. 
இராக ஆலாபனை என்பது ஓர்‌ ஆமம்‌ காணமுடியாத சமுத்திரம்‌ 
போலாகும்‌. பாடல்கள்‌ இராகங்களின்‌ சில பகுதிகளை மட்டுமே 
காண்பிக்கின்றன. இராகத்தின்‌ உருவம்‌ ஓர்‌ எல்லைக்குட்பட்ட 
கன்று, 


இ--3 


2. புண்களின்‌ எகைகள்‌ 
( ஐந்திசைப்‌ பண்கள்‌ ] 


பண்கள்‌ பலவகைப்படுவன. சரக்‌ கூட்டங்களின்‌ வேறு 
வேறு சேர்க்கைகளால்‌ நூற்றுக்கணக்கான பண்கள்‌ அல்லது 
இராகங்கள்‌ உண்டாக்கப்‌ பெற்றன. **ஏழிசையாய்‌ இசைப்‌ 
பயனாய்‌”? என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ அருளியபடி. ஏழு 
கரங்களும்‌ உள்ள பண்கள்‌ பெரும்பண்கள்‌, பாலைகள்‌ என்று 
அமைக்கப்பட்டன. பெரும்பண்களிலிருந்து பிறந்த இராகங்கள்‌ 
திறன்கள்‌ என்று அமைக்கப்பட்டன. இறத்திறன்‌ என்பன ஏழு 
சுரங்களும்‌ முழுமையாக இல்லாமல்‌ ஒன்றிரண்டு குறைவாக 
உள்ள பண்களைக்‌ குறிக்கும்‌. 


பண்‌, பண்ணியல்‌, இறம்‌, தஇறந்திறம்‌ என்பவை பண்‌ 
வகைகள்‌. 
* பண்ணென்றது நரப்படைவால்‌ நிறந்தோன்றப்‌ 
பண்ணப்‌ 
படாதநின்ற பண்ணும்‌, பண்ணியற்றிற ழம்‌, திறமும்‌, 
திறத்திறமு”” 
-. இலப்பஇுகாரம்‌ உரை. 
பழங்காலத்து$ல முதன்முதலில்‌ ஐந்$சைப்‌ பண்களையே 
மக்கள்‌ விரும்பி ஏற்றனர்‌ என்று சொல்வர்‌. ஏழிசையில்‌ ஐந்து 
சரங்கள்‌ முழுச்‌ சுரங்கள்‌ (11111! 1௦02) இரண்டு சரங்கள்‌ அரைச்‌ 
சுரங்கள்‌ ($0111-1௦0௦6). ஐந்‌ சையில்‌ அரைச்‌ சரங்கள்‌ கலவாகு 
வந்ததால்‌ அவை பழமை போருந்தியது எனக்‌ கருதப்படுகிற. 
சுரங்களின்‌ உறவுமுறைகள்‌ பற்றி முன்பு பார்த்தோம்‌. 
்‌“இனண்‌ கிளை பகை நட்பு என்றின்‌ நான்கின்‌” என்று கூறப்‌ 
பட்டது. 
இனை எனப்படுவ கிளக்கும்‌ காலைக்‌ 
குரல. இளி2யே துத்தம்‌ விளரி 
வ்கக்கிளை என வைந்‌ தாகும்‌ என்ப”? 
_. சலப்பகொரம்‌ ௨ உரை, 


குரல்‌ என்னும்‌ ௪ட்ஜஐ பத்திலிருந்து ௪-- ப முறையில்‌ வல 
முறையாக ஏறும்‌ வரிசையிலும்‌ ௪ரிக மப, ௪-.ஃ ப என்று 
இறங்கு வரிசையில்‌ ௪ நி தப-- இடமுறையாகவும்‌ சுரங்களைக்‌ 
கணித்தால்‌ முதலில்‌ தோன்றும்‌ ஐந்து சுரங்கள்‌ --௪.... ப..ரி 


25 


. த. அதாவது சரி கப.த என்னும்‌ ஐந்து சுரங்களே. 
இவை ஐந்தும்‌ முற்றிசைகள்‌ (0/1-]10௦06] . 

பமம்பெரும்‌ நாகரிகம்‌ கொண்ட சீன நாடு ஐந்திசை 
கொண்ட பண்களை3ய பெரிதும்‌ போற்றுகிறது எனக்‌ 
தெெரிிறது. 

தரிழிசைப்‌ பெயர்களுக்கு இணையான சீன, ஆங்கிலப்‌ 
பெயர்களைக்‌ மே காணுவோமாக :-- 


தமீழ்‌ சீனம்‌ ஆங்கிலம்‌ 
குரல்‌ (௪) கூங்‌ (பங) ௦ 
இளி (ப) இட்டு ரவ) ௦ 
துத்தம்‌ (ரி) சாங்‌ (பேகாரு) 16. 
விளரி (த) யூ (ப) 4 
கைக்கிளை க) தியோ (870) ம 


“இசையில்‌ மிக்க பற்றுடையவர்கள்‌ சீனர்கள்‌; இப்பழைய 
இசையில்‌ எள்ளளவும்‌ மாற்ற இன்றும்‌ உடன்படார்‌, ஐந்தன்‌ 
தொடர்பு முறை அல்லது கிளை முறை கொண்ட, ஐந்திசைப்‌ 
பண்களையே அவர்கள்‌ மேற்கொண்டனர்‌. ஏழிசை கொண்ட 
பெரும்‌ பண்களையோ நான்கன்‌ தொடர்பு முறையையோ 
சீனர்கள்‌ ஏற்றாரிலர்‌. இசை மாறினால்‌ உலகமே மாறும்‌; 
அரசி.பல்‌ மாறும்‌ என்னும்‌ கொள்கையை உடையவர்‌ இவர்‌. 
பமைய இசை ஒலிகளை இவார்கள்‌ போற்றியதுபோல வேறு 
எவரும்‌ போற்றினாரிலர்‌. ஓவ்வொரு சுரத்தையும்‌ சிறிதும்‌ ஒலி 
பிறழாது ஓலிக்க, ஓவ்வொரு சுரத்தையும்‌ அறுதியிட்டு இசைக்கும்‌ 
ஒலிக்‌ குமல்களை அமைத்துச்‌ சீனர்‌ அரசாங்கமே தொன்று 
தொட்டுக்‌ காப்பாற்றி வருகின்றது”? (பக்கம்‌ 50--பழந்தமிழ்‌ 
இசை, இராவ்சாிிப்‌ கு. கோதண்‌ பாணிப்‌ பிள்ளை- சைவ 
சித்தாந்த நூற்‌ பதிப்புக்‌ கழகம்‌, சென்னை-1, 1959,) 

முற்ிறிசைகளைக்‌ (7/1 1௦08) கொண்ட ஐந்திசைப்‌ பண்க 
ளாகிய மோகனம்‌, மத்யமாவதி ஆகிய இராகங்கள்‌ மிகப்‌ பழமை 
யானவை எனத்‌ தெரிகிறது. மோகனம்‌ என்ற இராகத்தை 
வைத்து ஒவ்வொரு சுரமாக சுருதிபேதம்‌ செய்தால்‌ (14௦801811௦) 
மற்றும்‌ நான்கு இராகங்கள்‌ தோன்றுவதைக்‌ காணலாம்‌. 


௪ரிகபதச௫ -- மோகனம்‌. 
சரி மப நி$௫ -- மத்யமாவதி. 
௪கம து நி ௪ -- ஹிந்தோளம்‌. 
௪ரி மப த ௫ -- சுத்த ஸாவேரி. 


சகு மப நிூ௪ -- சுச்த தன்யாஸி, 


26 


ஐந்திசைப்‌ பண்களையே சீனர்‌ போன்ற பழங்குடியினர்‌ 
போற்றிக்‌ காப்பாற்றியதற்குக்‌ காரணம்‌ குற்றிசைகளாகஇய 
அரைச்‌ சுரங்கள்‌ (5611 1௦1௦6) கலவாமல்‌ இருப்பதன்‌ பொருட்டே 
யிருக்கலாம்‌. ஏனெனில்‌ உமை என்னும்‌ மத்திமமும்‌ தாரம்‌ 
என்னும்‌ நிஷாதமும்‌ கலந்தால்‌ ஏழிசையில்‌ இரண்டு அரைச்‌ 
சுரங்கள்‌ கலக்கின்றன. தமிழிசையில்‌ ஏழிசை, பன்னிரு இசை, 
இருபத்தினான்கு அலகு முறை (காற்கரங்கள்‌) என நுட்பமான்‌ 
இசைகள்‌ இருந்தபோதிலும்‌ இப்பமமையான ஐந்திசைப்‌ பண்‌ 
களும்‌ மிகச்‌ சிறந்த முறையில்‌ பண்படுத்தப்பட்டு இசைக்கப்படு 
கின்றன. பல தொழில்‌ முறைகளால்‌ பண்ணிப்‌ படுத்தலால்‌ பண்‌ 
எனப்பட்டது என்றபடி இராகங்கள்‌ பலவகைச்‌ சுரச்‌ கூட்டங்‌ 
களால்‌ (1105108] 1:8565) அழகுபடுத்திப்‌ பாடப்பெறுகின்‌ றன 


முற்றிசைகள்‌ மட்டுமே உள்ள ஐந்திசைப்‌ பண்களைத்‌ தவிர 
வேறு பல பண்கள்‌ ஐந்து சுரங்களோடு கூடியவை உள்ளன. 
அவற்றில்‌ அரைச்‌ சுரங்களும்‌ வரும்‌. 


௨.தாரணம்‌-- 


அடை 
சரிக ப றநி௪ -- ஒறம்சத்வனி, 
(தி--௪) அரைச்சுர இடைவெளி (உ. கர்ப: 


3 ஓ 
சரிக மதச்‌ -- ஆபோகி, 
(ரி--௧) அரைச்சுர இடைவெளி. 
ப அட ட்‌ 
சரி ௧கபதச்‌ -- பூபாளம்‌, 
(பண்‌ புறநீர்மை) 
(௪ச--ரி -- பத) இரண்டும்‌ குற்றிசைகள்‌ 


ஐந் திசைப்‌ பண்கள்‌ நல்ல உணர்ச்சி பாவங்களை வெள்ீப்‌ 
படுத்தும்‌ பண்களாகத்‌ திகழ்கின்‌ றன. 


9. ஏழிசைம்‌ பண்கள்‌ 


ஈரம்‌ தொடுத்த செம்முறைக்‌ கேள்வியி 
னோரேழ்‌ பாலை நிறுத்தல்‌ வேண்டி '? 

_. இலப்பதிகாரம்‌, அரங்கேற்றுக்‌ காதை. 
என்று சலெப்பதிகாரத்தில்‌ பதினான்கு (தந்திகள்‌) நரம்புகள்‌ 
பூட்டிய யாழில்‌ எவ்வாறு ஏழ்‌ பெரும்பாலைகளை இசைத்து 
நிலை நிறுத்தினார்கள்‌ என்று கூறப்படுகிறது. அக்காலத்தில்‌ 
சுருதி3பதம்‌ செய்து யாழ்‌ இசைக்கும்‌ பழக்கம்‌ இருந்துள்ளது. 
அதாவது இக்காலத்தைப்‌ போன்று ஓரே ஆதார சுருதி (1௦௦1௦ 
1101)யை வைத்துக்‌ கொண்டு பாடுதல்போலன்றி அவ்வப்போது 
சுருதியை மாற்றி இசைக்கும்‌ மரபு இருந்திருக்கிறது. இந்த 
மூறைக்கு 14௦4018110௩ என்று ஆங்கிலத்தில்‌ பெயர்‌. இன்றும்‌ 
மேனாட்டு இசையில்‌ ஒரே ஆதார சுருதியைக்‌ கொள்ளாமல்‌ 
அவ்வப்போது சுருதியை மாற்றிக்‌ கொள்ளும்‌ முறை வெகுவாக 
உள்ளது. அவ்விதம்‌ சுருதி பேதம்‌ செய்து பாடுதற்கு இரண்டு 
ஸ்தாயிகளைக்‌ கொண்ட பதினான்கு நரம்புகள்‌ கொண்ட யாழ்‌ 
வசதியாக இருந்தது. 

பிழையா மரபின்‌ ஈரேழ்‌ கோவையை 
உழைமுதற்‌ சைக்கிளை யிறுவாய்க்‌ கட்டி ”' 

... கலப்பதிகாரம்‌, வேனிற்காை. 
என்று ஈ3ரழ்‌ கோவைகள்‌ (இரண்டு ஸ்தாயிகள்‌) கொண்ட 
ரெங்கோட்டி யாழ்‌ ஏழ்‌ ரும்‌ பாலைகளையும்‌ முறையே வாசிப்‌ 
பதற்கு ஏற்ற அமைப்பைக்‌ கொண்டிருந்தது. 


ஏழ்‌ பெரும்‌ பாலைகள்‌:-- 


7. செம்பாலை. 


2. பழுமலைப்பாலை,. 
29. செவ்வழிப்பாலை. 
&. அரும்பாலை. 

5. கோடிப்பாலை. 

6. விளரிப்பாலை. 

7. மேற்செம்பாலை. 


உழை முதற்‌ கைக்கிளை யிறுவாய்க்கட்டி”” என்றது ம” 
என்னும்‌ சுரத்திலிருந்து மேல்‌ ₹க” என்னும்‌ சுரம்‌ வரை என்று 
பொருள்படுகிறது. அதன்‌ அமைப்பு பின்வருமாறு:-- 


28 


மப ததி. ௪ வ்கி திட கிரி. - இவ்விதம்‌ 


அமைக்கப்‌ பெற்ற ஈரேழ்‌ கோவையில்‌ வலிவு, பெலிவு, சமன்‌ 
ஆகிய மூன்று ஸ்தாயிகளும்‌ அடங்கியுள்ளன. பண்களைச்‌ 
சுருதிபேதம்‌ பண்ணி இசைத்தற்கு இந்த அமைப்பு மிகவும்‌ 
ஏற்றதாக உள்ளது. 


ஏழ்பெரும்பாலை என்பது ஐந்து முற்றிசைகளும்‌ இரண்டு 
குற்றிசைகளும்‌ (10041 7௦8௯ 3 5 10188) வரக்கூடிய 
பண்கள்‌. செம்பாலை என்னும்‌ முதற்பண்‌ (148100 எல்னும்‌ 
எல்லாச்‌ சுருதிகளும்‌ இயல்பாக (381ய781) ரும்‌ தற்காலத்திய 
சங்கராபரண ராகமாகும்‌. முூகற்‌ பண்‌ இன்னது என்பதைக்‌ 
தீர்மானிப்பதில்‌ சில சிக்கல்கள்‌ உவ்ளன. அலர்‌ முதற்‌ பண 
அரிகாம்போதி என்ற ராகம்‌ என்றும்‌ மற்றும்‌ சிலர்‌ கரகரப்ரியா 
என்னும்‌ ராகமே மூதற்பண்‌ என்றும்‌ கருதுகிறார்கள்‌. தஞ்சை 
ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ அவர்கள்‌ தமது கருணாமிருதசாகரம்‌ என்ற 
பெரும்‌ நாலில்‌ சங்கராபரணம்‌ என்னும்‌ ராகமே செம்பாலைப்‌ 
பண்‌ என்ற முதற்பண்‌ என்று உறுதஇிப்படுத்தியுள்ளார்கள்‌. அது 
எவ்வாறு என்பதைப்‌ பின்னர்‌ ஒரு பகுதியில்‌ வீரிவாக விளக்கம்‌ 
கூறுகின்றேன்‌. இங்குச்‌ செம்பாலைப்‌ பண்ணின்‌ முற்றிசை -- 
குற்றிசை (ய1 காம்‌ 17கரி7௦6) விவரங்களையும்‌ சுருதிபேதம்‌ 
செய்யுமிடத்துத்‌ தே தோன்றும்‌ மற்ற காய்‌ ராகங்களையும்‌ 
அட்டவணையிலிட்டுக்‌. காண்பிக்கின்றேன்‌,. இங்கு 1 என்பது 
முற்றிரையையும்‌ $ என்பது குற்றிசையையும்‌ குறிக்கின்றது. 


7. செம்பாலைப்பண்‌ ௪! ரி. து மழ _- பு த1 நிச்‌ 
0%7 00 ௧க-ம என்பதற்கும்‌ நி. -௪ 
என்பதற்கும்‌ இடையே 3 குற்றிசைகள்‌ வருகின்றன. 
(50811 1௦066) 

2, படூமலைப்பாலை; ௪3 ரி5்‌ கம மிப து நிர ஸ 
௦0% படு 4 6 செம்பாலைப்‌ பண்ணின்‌ றி 
என்னும்‌ சுரத்தைக்‌ குரலாக அதாவது சட்சமமாக 
வைத்துப்‌ பாடுமிடத்து, கரகரப்ரியா என்னும்‌ 
படிமலைப்பாலை தோன்றுகிறது. ரி--௧௪ என்னும்‌ 
சுரங்களுக்கும்‌ த--நி என்னும்‌ சுரங்களுக்கும்‌ இடையே 
அரைச்‌ சுரங்கள்‌ (521! 1௦125) வருகின்றன. 

3. செவ்வழிப்பாலை: ச: நி: ௧1 ம்‌ பு த! நி! ஸ்‌ 
பழ ம டு கு 0 செம்பாலைப்‌ பண்ணில்‌ ௧க-- 
என்னும்‌ சுரத்தைக்‌ குரலாக வைத்துப்‌ பாடுமிடத்து, 
தோடி என்னும்‌ செவ்வழிப்பாலை தோன்றுகிறது. 


209 


௪. ரிக்கும்‌, ப-- தவுக்கும்‌ இடையே அரைச்‌ 
கரங்கள்‌ வருகின்றன. 


4. அரும்பாலை: ச! ரி க ம₹$ பா தூ ந ஸ மட 
ட மூ க 1 செம்பாலைப்‌ பண்ணின்‌ *ம” என்னும்‌ 
சுரத்தைக்‌ குரலாக வைத்துப்‌ பாடுமிடத்து, அரும்‌ 
பாலை என்னும்‌ கல்யாணி ராகம்‌ தோன்றுகிறது. 
இதில்‌ தோன்றும்‌ மத்திமம்‌ பிரதி மத்திமம்‌ ஆகும்‌. 
ம--ப என்பதற்கும்‌, நி--ஸ்‌ என்பதற்கும்‌ இடையே 
இரண்டு அரைச்‌ சுரங்கள்‌ தோன்றுகின்‌ றன. 


5. கோடிப்பாலை; சி ரி க$ மப.தா* நி.ஸ்‌ 67 
ம & 10% செம்பாலைப்‌ பண்ணின்‌ பஞ்சம சுரத்தைக்‌ 
குரலாக வைத்துப்‌ பாடுமிடத்து, கோடிப்பாலை என்‌ 
னும்‌ அரிகாம்போதி தோன்றுகிறது. க--ம என்ப 
தற்கும்‌, த--.நி என்பதற்கும்‌ இடையே இரண்டு 
குற்றிசைகள்‌ தோன்றுகில்‌ றன. 

6. விளரிப்பாலை: ச3 ரி க மபர்‌ தூ நிரஸ்‌ 0 நந 
ம 42 15 செம்பாலைப்‌ பண்ணின்‌ தைவத சுரத்தைக்‌ 
குரலாக வைதக்துப்‌ பாடுமிடத்து, விளரிப்பாலை என்‌ 
னும்‌ நடபைரவி ராகம்‌ தோன்றுகிறது, நி.-௧ 
என்னும்‌ சுரங்களுக்கும்‌, ப-- த என்னும்‌ சுரங்களுக்‌ 
கும்‌ இடையே குற்றிசைகள்‌ தோன்றுகின்றன. 

7... மேற்செம்பாலை: சர ரி ௧ மா ம3 த! நிடஸ்‌ றக 
1 மம ம்‌ 06 செம்பாலைப்‌ பண்ணின்‌ நிஷாதம்‌ 
என்னும்‌ தாரத்தைக்‌ குரலாக வைத்துப்‌ பாடுமிடத்து, 
மேற்செம்பாலைப்‌ பண்‌ என்னும்‌ பண்‌ கோன்றும்‌. 
இப்பண்ணில்‌ பஞ்சமம்‌ வராமல்‌ இரண்டு மத்திமங்கள்‌ 
ம மீ 1 % வரும்‌. இப்பண்ணில்தான்‌ முதன்‌ 
மூதலாக ஓரே சுரத்தின்‌ இயல்பு சுரமும்‌, மாற்றுச்‌ 
சுரமும்‌ அதாவது சுத்த சுரம்‌, விக்ருக சுரம்‌ , இரண்டும்‌ 
ஒருங்கே வருகின்றன. இம்மாதிரி ஓரே சரம்‌ அடுத்‌ 
தடுத்து வருவதற்கு 0101084110 என்று மேனாட்டிசையில்‌ 
சொல்வர்‌. | 

முதல்‌ வரும்‌ ஆறு பண்களே பாடுதற்கு எடுத்துக்‌ கொள்ளப்‌ 

பட்டன. ஏழாவது பண்ணாகிய மேற்செம்பாலைப்‌ பண்‌ 
பாடற்குதவா பண்‌ எனக்‌ கூறப்பட்டது. சுத்து சுரம்‌ விக்ருத 
சுரம்‌,இரண்டும்‌ அடுத்தடுத்து வரும்‌ இராதங்களைச்‌ சிறுபாலை 
கள்‌ என்றும்‌ ௮வை பிறப்பதற்குக்‌ காரணமாகக்‌ கூடியது இந்த 


40 


ஏழாவது பாளையாக இருக்கலாம்‌ என்று விபுலானந்த அடிகள்‌ 
யாழ்‌ நூலில்‌ குறிப்பிட்டுள்ளார்கள்‌ . 
"ஈரம்‌ தொடுத்த செம்முறைக்‌ கேள்வியின்‌ 
ஓரேழ்‌ பாலை நிறுத்தல்‌ வண்டி '” 
எனவும்‌, 
* மேலதுழையிளி கீழது கைக்கிளை 
வம்புறு மரபிற்‌ செம்பாலை யாயது 
எனவும்‌ சிலப்பதிகாரம்‌ அரங்கேற்றுக்‌ காதையில்‌ கூறப்பட்‌ 
டுள்ளது. ஈரேழ்‌ தொடுத்த செம்முறைக்‌ கேள்வி என்பது 
பதினான்கு நரம்புகள்‌ பூட்டப்பெற்ற செங்கோட்டு யாழாகும்‌. 
இரண்டு ஸ்தாயிகள்‌ அல்லது கோவைகள்‌ கொண்ட. நரம்புகளில்‌ 
ஒரேம்‌ பாலை அதாவது ஏழ்பெரும்பாலைகளைச்‌ சுருதிபேதம்‌ 
செய்து வாசித்தற்‌ பொருட்டு உமை முதற்‌ கைக்கிளை வரை 
கொண்ட நரம்புகள்‌ கீழ்‌ ஸ்தாயியில்‌ மத்திமம்‌ முதல்‌ மேல்‌ 
ஸ்தாயியில்‌ கைக்கிளை வரை பூட்டப்‌ பெற்றன. முன்பு 
காண்பித்தது போல்‌ 


மப த நி/ சரிகமப த நி/ஸ்ரிக்‌ என்றவாறு நரம்‌ 


புகள்‌ அணியப்‌ பெற்றன. வம்புறுமரபிற்‌ செம்பாலையாயிற்று 
என்பதற்குத்‌ தனியே விளக்கம்‌ கொடுத்தல்‌ அவசியம்‌. அதுபற்றி 
விளக்கம்‌ வேறு பகுதியில்‌ முறையே தெளிவாக்கப்பெறும்‌. 
முதலில்‌ செம்பாலைப்‌ பண்ணை யாழில்‌ சுருதி சேர்த்து 
நிறுத்தெய பின்னார்‌ அடுத்து படுமலை, செவ்வழி, அரும்பாலை 
ஆகியவை முறையே துத்தம்‌, கைக்கிளை, உழை ஆகிய 
சுரங்களைக்‌ குரலாகக்‌ கொள்ளுமிடத்துக்‌ தோன்றுகின்‌ றன . 
** படுமலை செவ்வழி பகரரும்‌ பாலையெனக்‌ 
குரல்‌ குரலாகத்‌ தற்கிழமை திரிந்தபின்‌”' 
என்று சுருதிபேதம்‌ (4௦00121101) செய்யும்‌ முறையைச்‌ சிலப்பதி 
காரம்‌ அரங்கேற்றுக்‌ காதையில்‌ விளக்குகின்றது. 
மீண்டும்‌ இளி, விளரி, தாரம்‌ இவை தற்கிழமை திரிய 
கோடி, விளரி, மேற்செம்பாலை ஆகிய பண்கள்‌ பிறக்கின்றன. 
இளி முதலாகிய எதிர்படு கிழமையும்‌ 
கோடி விளரி மேற்செம்பாலையென 
நீடிக்கிடந்த கேள்விக்‌ கிடக்கையின்‌ ?' 
-- சிலப்பதிகாரம்‌, அரங்கேற்றுக்‌ காதை. 


முதற்‌ பண்ணாகிய செம்பாலை தற்கிழமை திரிந்து 
ஒவ்வொரு நரம்பாக குரல்‌ நிலையை (௪ட்சமம்‌) மாற்றி எவ்விதம்‌ 
ஏழ்பெரும்பாலை ஆகிறது கனக்‌ கீழ்வரும்‌ அட்டவணை 
தெளிவாக விளக்கும்‌. 


10. ஏழ்ோரம்பாலை 
(தற்கிழமை தீரிதல்‌] 
குரல்‌ குரலாக சரிகமபத நிச செம்பாலைப்பண்‌ 
துத்தம்‌ குரலாக சரிகமபதநி படுமலை 
கைக்கிளை குரலாக சரி? க மப தூ நி செவ்வழி 


உழை குரலாக சரிகம பதநி அரும்பாலை 
இளி குரலாக சரிகமப த நி கோடிப்பாலை 
விளரி குரலாக சரிகம மபதமு நிம விளரிப்பாலை 
தாரம்‌ குரலாக சரிக மம தூ நி5 
மேற்செம்பாலை 





“ஈரேழ்‌ தொடுத்த செம்முறைக்‌ கேள்வியின்‌ ஒரேழ்பாலை 
நிறுத்த வேண்டி என்பது இங்ஙனம்‌ குரல்‌ திரிபால்‌ ஓரேழ்‌ பாலை 
களை நிறுத்துவதையும்‌ “*மேலதுழைஇளி கீழது கைக்கிளை 
வம்புறுமரபிற்‌ செம்பாலையாயது '” என்பது 


சரிகமபதறி।|) சரிகமப தநி என்ற கோவை 
மபதநி]சரிகமபதநி[ஸ்றிக்‌ என்று மாறியதைக்‌ 


குறிக்கிறது. 


டட” பட்டய யயயபயயயயயயயயயயயயவயயயயவையவயையயம்‌ 
பின்வரும்‌ கோவையில்‌ வலிவு, மெலிவு, சமன்‌ ஆகிய மூன்று 
ஸ்தாயிகளும்‌ வருகின்‌ றன . 





மெலிவு சமன்‌ வலிவு 
ம ப. த நி சரிகமபதநி ஸ்‌ ரிக்‌ 


சீழ்‌ ஸ்தாயி, மத்திம ஸ்தாயி, மேல்‌ ஸ்தாயி மூன்றும்‌ இங்ஙனம்‌ 
அமைக்கப்பெறும்‌: 
“யாழ்மேற்‌ பாலை யிடமுறை மெலியக்‌ 
குழன்மேற்‌ கோடி வலமுறை மெலிய 
வலிவு மெலிவுச்‌ சமனு மெல்லாம்‌ 
பொலியக்‌ கோத்த புலமை யோனுடன்‌ ”” 

-. அரங்கேற்றுக்‌ காதை, 
என்று மூன்று ஸ்தாயிகளிலும்‌ யாழும்‌, குழலும்‌ இணைந்து 
இசைத்ததைக்‌ கூறும்‌ சிலப்பதிகாரம்‌. 

ஏழ்பெரும்பாலைகளுக்குரிய தற்கால இராகங்களின்‌ பெயர்‌ 
வடநாட்டு இசையின்‌ இராகங்களின்‌ பெயர்‌ பின்வருமாறு அட்ட 
வணையில்‌ கொடுக்கப்பட்டுள்ள து? 


42 


பண்‌ கர்நாடக ராகம்‌ இந்துஸ்தானி ராகம்‌ 

1. செம்பாலை சங்கராபரணம்‌ பிலாவல்‌ 

2, படுமலைப்பாலை கரகரப்ரியா காபி 

23. செவ்வழிப்பாலை தோடி பைரவ 

4. அரும்பாலை கல்யாணி யமன்‌ 

5. கோடிப்பாலை அரிகாம்போதி காமோஜ்‌ 

6. விளரிப்பாலை நடபைரவி தூர்பாரி 

7. மேற்செம்பாலை _- -- 


ஏழ்பெரும்பாலைகளில்‌ முதல்‌ ஆறு பண்களே அழகாக 
அமைக்கப்பெற்ற சுர ஸ்தானங்களைக்‌ கொண்டவை, ஒரு 
பண்ணின்‌ முதுற்‌ பகுதியும்‌, பிற்பகுதியும்‌ ஒன்றுபோல்‌ அமைந்‌ 
இருப்பது மிகச்‌ சிறப்பு. பூர்வ பாகம்‌, உத்தர பாகம்‌ எனப்படும்‌ 
இவை 71௧00010 என ஆங்கிலத்தில்‌ கூறப்படும்‌. 


சரிகம -- பதநி௪ - என்ற செம்பாலைப்‌ பண்ணில்‌ 
சம ரி! ௧4 ம - முற்பகுதி 
ப! த நி: ஸ்‌ -- பிற்பகுதி ஒன்றுபோல்‌ 
வருவது பண்ணின்‌ தரமான அமைப்பு (88181064), கீழும்‌ மேலும்‌ 
ஒன்றுபோல்‌ (5$11100111041) அமைந்திருத்தல்‌ சிறப்பையும்‌ அழகை 
யும்‌ கொடுக்கும்‌. அதேபோல்‌ 


படுமலைப்பாலை சம றி: கம -- பம த: நி1ஸ்‌ 
செவ்வழி சரிகம . பு த1 நிஸ்‌ 
அரும்பாலை ௪] நி/க1ம* -- ப! த நிர௪ என்பது 
நீ ஸ1 நிக -- ம$ பு த! நி என்று 
அமையும்‌. 


இவ்விதம்‌ பண்களின்‌ அமைப்பு, தன்மை இவைகளைப்‌ 
பலவாறாகவும்‌ ஆராய்ந்து உய்த்துணர, பல முறைகள்‌ உள்ளன. 


இந்த ஏழிசையில்‌ தோன்றிய ஏழ்பெரும்‌ பாலைகளே 
சங்கீதத்திற்கு அடிப்படையாக அமைந்தன. முதல்‌ ஆறு 
இராகங்கள்‌ பெரும்பாலைகளாகவும்‌ மற்றும்‌ திறன்களைத்‌ 
தோற்றுவிப்பனவாகவும்‌ இருந்தன. ஏழாவது பாலை ஒரு 
சுரத்தின்‌ இரு கூறுகளும்‌ ரி! ரி3 ௧1 ௧£ ம ம$ இவைபோல்‌ 
தோன்றும்‌ சிறுபாலைகளுக்குப்‌ பிறப்பிடமாகவும்‌ அமைந்துள்‌ 
ளது என்று கூறலாம்‌. இவை பன்னிருபாலை இசை எனக்‌ 
கூறப்படும்‌. 


22 


“வண்ணப்பட்டடை யாழ்மேல்‌ வைத்து” என்பதைப்‌ பற்நு 
மூன்னரே குறிப்பிட்டுள்ளது. சட்சம - பஞ்சம பாவம்‌ - கூரல்‌ - 
இளி இவற்றின்‌ இடைவெளி, 03016 ௦11146 என ஆங்கிலத்‌ தில்‌ 
கூறப்படும்‌, இசையுலகில்‌ வாதி, பிரதிவாதி இரண்டும்‌ மிசு 
முக்கியமான கூறுகள்‌. ௪-ப, ரி-த, ௧- நி, ம-ச்‌ என்பன 
ஒன்றுக்கொன்று வண்ணப்பட்டடையாக்‌ அமைந்திருத்தல்‌ மிகும்‌ 
சிறப்பு. செம்பாலைப்‌ பண்ணில்‌ 


௪-ப சட்சமப்‌ பஞ்சம இடைவெளி 


ரி-த நற்‌ கிர்‌ 
௧க- நி ஆ ௩3 
மச்‌ 


ச ௪ 


மேற்கூறிய நான்கு பெரம்‌ பாலைகஷம்‌ இவ்விதமே ஒவ்வொரு 
முற்பகுதிச்‌ சுரமும்‌ அதன்‌ பிழ்பகுதிச்‌ சரத்தோடு இணையாகச்‌ 
சேர்ந்துள்ளது. ஆகவேதான இந்த இராகங்கள்‌ எவ்வளவு 
காலம்‌ பாடினாலும்‌ அழகு குனறாமல்‌ எத்துணை விரிவாகப்‌ 
பாடுவதற்கும்‌ கற்பனைகளுக்கு இடம்‌ கொடுக்கவும்‌ சிறப்பாக 
அமைந்துள்ளன. 


இசைக்குரிய இநத தனிச்‌ சிறப்பை உணர்ந்து இசை பயில்‌ 
வோரே சிறந்த விகதுவான்களாகக்‌ தேறுவர்‌. அந்து நுண்சுரங்‌ 
களை உணர்வதற்கு ஊன்றிக்‌ கேட்டும்‌ செவிப்புலன்‌ வேண்டும்‌. 
அதைக்‌ க&ீழ்க்கணடவாறு நஇளங்கோவழகள்‌ உணர்த்துகின்றார்‌. 


“: ஏற்றிய குரலி பயென்றிரு நரம்பின்‌ 
ஓப்பக்‌ கேட்கும்‌ உணர்வின னாகி?” 


-- அரங்கேற்றுக்காதை. 


என்று குரல்‌ - இளி இவற்டின்‌ உறவுகளை ௪- ப மட்டுமல்லாது 
ரி- க, க. நி, ம-ச்‌ என்ற பிறச்‌ சுரங்களுக்கும்‌ ஒப்பிட்டுப்‌ 
பார்த்து சுருதி சே.க்க வேண்டும்‌ எனக்‌ கூறுகிறார்‌. 


மேற்கூறிய அடிப்படை உண்மைகளையும்‌ இலக்கணங்‌ 
களையும்‌ கற்றால்தான்‌ மாணவர்கள்‌ பண்களின்‌ அமைப்புகளை 
நன்கு அறிந்து ஆலாபனை செய்யவும்‌ பாடல்களைத்‌ திறமை 
யாக இசை நுணுக்கந்களோடு பாடவும்‌ தகுதியும்‌ இறமையும்‌ 
பெற முடியும்‌. சல இசை வல்லுநர்களை அவர்களுடைய அளவு 
கடந்த கற்பனை வளத்துக்காக மேதைகள்‌ (20106) என்று 
போற்றிப்‌ புகழ்வார்கள்‌. பொதுவாக மக்கள்‌ அவர்கள்‌ ஏதோ 
கற்பனையாக இறையருளால்‌ அங்ஙனம்‌ பாடுகிறார்கள்‌ என்று 
எண்ணுகிறார்கள்‌. உணமை அதுமட்டுமல்ல. அம்மேதைகளின்‌ 


கீத 


வாழ்க்கை வரலாற்றை ஆராய்ந்தால்‌ அவர்கள்‌ மேற்படி அரிய 
இலக்கணங்களை முறையாகப்‌ பயின்றிருக்கிறார்கள்‌, அத்‌ 
தகைய ஆற்றல்‌ வாய்ந்த ஆசான்களிடம்‌ பல உண்மைகளையும்‌ 
கேட்டுத்‌ தெளிந்துள்ளார்கள்‌ என்பது விளங்கும்‌. ஆரியர்‌ 
ஒருவர்‌ இந்த நுட்பங்களைத்‌ தெரிந்து வாங்கிக்‌ கொள்ளும்‌ 
சீடனுக்கு மட்டுந்தான்‌ கற்பிக்க முடியும்‌. ஆகவேதான்‌ 
ச ல்லில்‌ ஒப்பக்கேட்கும்‌ உணர்வின னாகி என்று செவிப்புலன்‌ 
கூர்மையாகவும்‌ உழைப்பும்‌ ஆற்றலும்‌ சிரத்தையும்‌ உள்ளவர்‌ 
களே இசைக்‌ கலையில்‌ தலைறந்து விளங்க முடியும்‌ என்று 
சிலப்பதிகாரம்‌ குறிப்பிடுகிறது. 


11. ॥ன்னிர பாலைகள்‌ 


ஐந்திசை, ஏழிசை, பன்னிரு இசை என்ற சுரங்கள்‌ ஐந்து, 
ஏழு, பன்னிரண்டு என்று எவ்வாறு வளர்ச்சி பெற்றன என்று 
முன்‌ பகுதிகளில்‌ பார்த்தோம்‌. அதேபோன்று ஐந்திசைப்‌ 
பண்கள்‌, ஏழ்பெரும்‌ பாலைகள்‌ தோன்றுவதையும்‌ கண்டோம்‌. 
ஏழிசையிலிருந்து பன்னிரு இசைகள்‌ பிறக்கின்றன. சா--பா 
என்ம இரு சுரங்களும்‌ மாறுதல்‌ அடைவதில்லை. சி--௧--ம 
-.த--நி என்ற ஐந்து சுரங்களும்‌ இயல்புச்‌ சுரங்கள்‌, மாறுதல்‌ 
அடைந்த சுரங்கள்‌ (அந்தரம்‌) (சுத்தஸ்வரம்‌--விக்ருதஸ்வரம்‌) 
என்று இரு பாகுபாட்டை அடைந்து மொத்தம்‌ சுரங்கள்‌ 
பன்னிரண்டு ஆவதைப்‌ பார்த்தோம்‌. இப்பன்னிரு சுரங்களும்‌ 
“வண்ணப்பட்டடை” என்ற முறையில்‌ (ரே016 ௦4 ]1*மீம்‌6) ஓலி 
அலைகளின்‌ அளவுப்படி. எவ்வாறு பெறப்படுகின்றன என்பதை 
யும்‌ முன்னரே பார்த்துள்ளோம்‌. 


இந்த பன்னிரு சுரங்களும்‌ ஹார்மோனியம்‌ என்ற 
மேனாட்டுக்‌ கருவியில்‌ ஓலி அளவுடன்‌ (11௦0111010) நிலையாக 
நிறுவப்பட்டுள்ளன. பின்வரும்‌ படம்‌ அஆஅர்மோனியத்தின்‌ 
அமைப்பைக்‌ காட்டுகின்‌ றது : 





ஏழ்பெரும்பாலைகள்‌ குரல்‌ (சட்ஜம்‌), துத்தம்‌ (ரிஷபம்‌), 

கைக்கிளை (காந்தாரம்‌), உழை (மத்திமம்‌), இளி (பஞ்சமம்‌), 
விளரி (தைவதம்‌), தாரம்‌ (நிஷாதம்‌) ஆகிய இயல்புச்‌ சுரங்களில்‌ 
பிறக்கின்றன. 
அவை முறையே : 

செம்பாலை (குரலில்‌ பிறக்கும்‌) 

படுமலைப்பாலை (ரிஷபத்தில்‌ பிறக்கும்‌) 

செவ்வழிப்பாலை (காந்தாரத்தில்‌ பிறக்கும்‌) 


அரும்பாலை (மத்திமத்தில்‌ பிறக்கும்‌) 
கோடிப்பாலை (பஞ்சமத்தில்‌ பிறக்கும்‌) 
விளரிப்பாலை (தைவதத்தில்‌ பிறக்கும்‌) 


மேற்செம்பாலை (நிஷாதத்தில்‌ பிறக்கும்‌) 


46 


கூரல்‌ என்னும்‌ சொல்‌ அப்பெயருடைய நரம்பினைக்‌ குறிப்ப 
தோடு முதலில்‌ எடுக்கும்‌ நரம்பினையும்‌ குறுக்கும்‌, 

இிலப்பதிகாரம்‌, வேனிற்‌ காதையுரையிலே “அந்தரம்‌” 
ஐந்தும்‌ நீக்கி உறழ்ந்து கண்டு கொள்க என்று உறமுமிடத்து 
பன்னிரு பாலையும்‌ பிறக்குமென்பது கெளிவாகின்றது'?'--யாழ்‌ 
நூல்‌ (பக்கம்‌ ௮௪.) 

தமிழிசையில்‌ பன்னிரு சுரங்களுக்கும்‌ இன்ன இடம்‌ 
என்பதை ரா வீடுகளில்‌ அமைத்துக்‌ காண்பிக்கப்பட்டுள்ளது. 
தமிழர்கள்‌ கணிதத்திலும்‌ வானசாஸ்திரத்திலும்‌ சோதிடத்தி 
லும்‌ சிறந்து விளங்கியதால்‌, வானிலுள்ள கோள்கள்‌ எவ்விதம்‌ 
ஒன்றோடொன்று நட்பும்‌, பசையும்‌, உறவும்‌ கொண்டிருந்‌ 
தனவே அதேபோன்று சுரங்களின்‌ நிலையையும்‌ உணர்ந்து 
அமைத்தனர்‌. இராசி வீடுகளில்‌ சுரங்களை அமைத்து பண்களை 
வகுக்கும்‌ முறையைப்‌ பிற்காலத்தில்‌ வந்த இசையறிஞர்கள்‌ 
புரிந்து கொண்டதாகத்‌ தெரியவில்லை, தமிழிசையைத்‌ தவிர 
வேறு மொழி நூல்களில்‌ இம்முறை கையாளப்படவில்லை. 

வட்டப்பாலை என்ற இந்த முறை *தொன்று படுமுறை 
என்று ிலப்பஇகாரத்தில்‌ குறிக்கப்பெறும்‌. இம்முறையே மிகவும்‌ 
புகழ்பெற்ற அலகுமுறை அல்லது சருதிமுறை எனப்படும்‌ காற்‌ 
சரங்களை அமைத்து நுண்ணிசை பாடுதல்‌ ஆகும்‌. தென்னிந்திய 
இசையில்‌ எண்ணற்ற இராகங்கள்‌ வடி3வெடுத்ததற்கு இம்‌ 
முறையே காரணம்‌. 


பன்னிரண்டு இராசிகவின்‌ பெயர்கள்‌ : 


7, மேடம்‌ ச. இம்மம்‌ 9, தனுசு 
2, இடபம்‌ 6. கன்னி 70. மகரம்‌ 
3. மிதுனம்‌ 7. துலாம்‌ 717. கும்பம்‌ 
4, கடகம்‌ 8. விருச்சிகம்‌ 72. மீனம்‌ 


வட்டப்பாலை இராசி மண்டலத்தில்‌ பன்னிரு வீடுகளும்‌, 
பன்னிரு சரங்களும்‌ ஒரேழ்‌ சரங்களோடு பாலைகள்‌ அமையும்‌ 
விதத்தையும்‌ பின்வரும்‌ சூத்திரங்கள்‌ கூறுகின்றன. 
? இயஞ்‌ சதுரநீ திரிகோணம்‌ வட்டமெனப்‌ 
பாய நான்கும்‌ பாரலை யாகும்‌.”' 


ஆயப்பாலை, சதுரப்பாலை, திரிகோணப்பாலை, வட்டப்‌ 
பாலை என்று பாலைகள்‌ நான்த வகைப்படும்‌. ஏழ்பெரும்‌ 
பாலை என்று வருமிடத்துபாலை தாய்ராகத்தை அல்லதுபெரும்‌ 
பண்களைக்‌ குறிக்கும்‌ ஆயப்பாலை, வட்டப்பாலை என்பன 
நான்குவித இசைமுறைகளைக்‌ குறிக்கின்றன. வட்டப்பாலலை 
வருமாறு: 


47 


“। வட்டமென்பது வகுக்குஙகாலை 
ஓரேழ்‌ தொடுத்த மண்டலமாகும்‌.”” 
.சாணளவு கொண்ட தொரு வட்டந்‌ தின்மீது 
பேணியிரு நாலு பெருந்திசைக்‌--கோணதீ 
திருகயிறு மேலோட்டி யொன்பானு மூன்றும்‌ 
வநழறையே மண்டலத்தை வை” 
சிலப்பதிகாரம்‌, ஆய்ச்சியார்குரவை - உரை. 
மேற்கூறிய சூத்திரத்தின்படி, ஒரு வட்டத்தில்‌ குறுக்கும்‌ 


நெடுக்குமாகக்‌ 8றிப்‌ பின்‌ அவற்றைப்‌ பன்னிரு கோணங்கள்‌ 
வருமாறு கோடிட்டுப்‌ பிரிக்க வேண்டும்‌: 





பன்னிரு இராசிகள்‌ இந்த மண்டிலத்தில்‌ எப்படி அமைய 
வேண்டுமென மற்றொரு சூத்திரம்‌ கூறுகின்றது) 
* ஏதுருமிராசி வலமிடமாக 
' ;வெதிராவிட மீனமாக-- முதிராத 
வீராறி ராசிகளை யிட்டடைவே தோக்கவே 
யேராச்த்த மண்டல மென்றெண்‌”' 


பன்னிரு ராசிகள்‌ அமைந்த மண்டலத்தில்‌ ஏழு சுரங்கள்‌ 
எந்தெந்த வீடுகளில்‌ இடம்பெறுகின்றன என்பதைக்‌ கீழ்வரும்‌ 
சூத்திரம்‌ கூறுகிறது. 
ஏத்து மிடப மலவனுடன்‌ சீயங்‌ 
கோற்றனுக்கும்பமோொரு மீனமிவை -- பார்த்து 
குரல்‌ முதற்றார' மிறுவாய்க்‌ கிடந்த 
இரலேழுஞ்‌ செம்பாலை நர்‌”? 


408 


இவ்வேழும்‌ இடபம்‌, கற்கடகம்‌, சிங்கம்‌, துலாம்‌, தனுசு, கும்பம்‌, 
மீனமென இவற்றுள்‌ நிற்கும்‌. 


பன்னிரண்டு கோணங்களில்‌ பன்னிரண்டு இராசிளை நிறுத்தி 
இவற்றுள்‌ ஏழு நரம்புகள்‌ (சுரங்கள்‌) நிற்குமிடத்தையும்‌ மேற்‌ 
கண்ட சூத்திரம்‌ உணர்த்துகிறது. 
மற்றுமொரு சூத்திரம்‌ மற்றொரு கோவையைக்‌ சூறிக்கிறது. 
*துலைநிலைக்‌ குரலுந்‌ தனுநிலைத்‌ துத்தமும்‌ 
நிலைபெறு கும்பத்து நர்‌ கைக்கிளையும்‌ 
மீனத்‌ துழையும்‌ விடைநிலத்‌ திளியும்‌ 
மானக்‌ கடகத்து மன்னிய விளரியும்‌ 
அரியிடைத்‌ தாரமும்‌ அணைவுறக்‌ கொளலே”” 


மேற்கூறிய இரண்டு சூத்திரங்களுக்கேற்ப வட்டம்‌ அமைத்து 
அதில்‌ பன்னிரண்டு இராசி வீடுகளை அமைத்து இவ்வேழு 
சுரங்கள்‌ நிற்கும்‌ இரண்டு கோவைகளையும்‌ நிறுத்திக்‌ 
காண்போமாக. 


ம்‌ ௦ / 
பண ன்‌ ட்டு 







"யூ 


வட்டப்பால 


3 
அல 0 


49 


பண்டைக்‌ சஉரலத்தில்‌ இசைக்கும்போது இடையில்‌ 
கரகபேதம்‌ செய்து அதாவது பண்ணுப்‌ பெயர்த்துப்‌ பாடும்‌ 
வழக்கம்‌ இருந்தது என்று தெரிய வருகிறது. இக்காலம்‌ 
போன்று ஒரே ஆதார சட்சமத்தை வைத்துக்‌ கொண்டு பாடும்‌ 
வழக்கம்‌ இல்லை. மேனாட்டினர்‌ கையாள்வது போல்‌ 
அவ்வப்போது சுருதிபேதம்‌ செய்து பண்களை யாழில்‌ மிக்க 
திறமையோடு இசைத்துப்‌ பாடினார்கள்‌ எனத்‌ தெரிகிறது. 
மேனாட்டினர்‌ எவ்விதம்‌ பியானோ என்னும்‌ கருவியைப்‌ பயன்‌ 
படுத்திப்‌ பல இசைகளைக்‌ கோற்றுவிக்கின்றனரோ அதே 
போன்று கிரகங்களை மாற்றி பண்ணிசைத்த வழக்கை 
சிலப்பதிகாரம்‌ கூறும்‌. 
*“வன்மையிற்‌ கிடந்த தார பாகமும்‌ 
மென்மையிற்‌ கிடந்த குரலின்‌ பாகமும்‌ 
மெய்க்கிளை நரம்.பிற்‌ கைக்கிளை கொள்ளக்‌ 
கைக்கிளை யொழிதந்த பாகமும்‌ பொற்புடைத்‌ 
தளராத்‌ தாரம்‌ விளரிக்‌ கீத்துக்‌ 
கிளைவழிப்‌ பட்டன எளாங்கே கிளையும்‌ 
தன்கிளை யழிவகண்டு அவள்‌ வயிற்ீசர”” 
-- அரங்கேற்றுக்காதை--லப்பதிகாரம்‌. 


சரிகமப. த நி என்னும்‌ கோவையில்‌ தாரம்‌ என்னும்‌ 
நிஷாதம்‌ மேல்ஸ்தாயியிலும்‌ குரல்‌ என்னும்‌ அ௪ட்௪மம்‌ 
சம்ஸ்தாயியிலும்‌ கடக்கின்றன. இந்த நிரலை மபதநிசரிக 
என்று மாற்றும்போது :“நி'* என்னும்‌ சுரம்‌ ௧?” ஆகவும்‌ *₹7? 
என்னும்‌ சுரம்‌ “நி? ஆகவும்‌ அகன்றன. இவ்விதம்‌ தாரம்‌ 
கைக்கிளையாக விளரி துத்தமாகிறத. ஒவ்வொரு சுரமும்‌ 
அதனதன்‌ கிளையாக அதாவது ஐந்தாவது சரமாக மாறுகிறது. 
இரண்டு ஸ்தாயிகளாக பதினான்கு நரம்புகள்‌ நிற்கும்‌ யாழில்‌ 
சுரங்கள்‌ வரிசைப்படும்‌ வகை வருமாறு: 

சரிகமபதநி -- ௪றிகமப ௫.றி 
இவ்வரிசை 


மப தநி/சரிகமப.த நி/சரிக்‌ 
என்று மப தறி-- மந்திரஸ்தாயியிலும்‌ -- சரிகமப த நி 


மத்திம ஸ்தாயியிலும்‌ ச்‌ ரிக்‌ -- தார ஸ்தாயியிலும்‌ நிறுவப்படு 

கின்றன. முன்‌ நிரலைக்காட்டிலும்‌ பின்னது பாடுவதற்கு 

வசதியானது. ஏனெனில்‌ மூன்று ஸ்தாயிகளையும்‌ அணைத்து 

நிற்பதால்‌ பாடுவதற்கு ஏற்றதாக அமைூன்றது. தென்னிந்திய 

ச இத்த இரண்டாவது முறையை நாம்‌ சையாள்கிறோம்‌. 
தி ்‌ 


50 


வட இந்திய இசையில்‌ முதலாவது முறையைக்‌ கையாள்கிறார்‌ 
ள்‌ என்று கூறலாம்‌. வட இந்திய இசைக்கும்‌ நமது பமைய 

இசை இலக்கணம்தான்‌ அடிப்படை. அவர்களுக்கு வேறு தனியே 
இசை இலக்கண நூல்கள்‌ கிடையாது. 


மேற்கூறியவாறு பாலைத்‌ திரிபு செய்யும்பொழுது சுரங்‌ 
களில்‌ அலகு நிலைகளில்‌ நுட்பமான வேறுபாடுகள்‌ நிகழும்‌. 
அவற்றை உணர்ந்து யாமை மீட்டுபவர்‌ *யாழ்‌ வல்லுநர்‌”. ஏழு 
இயல்புச்‌ சுரங்களிலும்‌ ஐந்து அந்தரச்‌ சுரங்களிலும்‌ (மாற்றியற்‌ 
சுரங்கள்‌) இம்மாதிரி பன்னிரு சுரங்களிலும்‌ பன்னிரு கால்‌ 
இரிக்கப்‌ பன்னிரு பாலையும்‌ பிறக்கும்‌. பன்னிரு பாலையினுரு 
தொண்ணுரற்றொன்றும்‌ பன்னிரண்டுமாய்ப்‌ பண்கள்‌ நூற்று 
மூன்றாதற்குக்‌ காரணமாமென்க என்று சிலப்பதிகாரம்‌ உரையிற்‌ 
கூறப்படுகிறது. 


பன்னிரு பாலைத்‌ திரிபிலிருந்தே ஆயிரக்கணக்கான பண்கள்‌ 
பிறந்தன என்று தெரிகிறது. குமிழிசையில்‌ **நரப்படை. 
வாலுரைக்கப்பட்ட பதினோராயிரத்துத்‌ தொள்ளாயிரத்துத்‌ 
கொண்ணாற்றொன்றாகிய ஆதியிசைகளும்‌”” என்று கூறப்‌ 
படுகிறது. 


தமிழிசைப்‌ பண்களிலிருந்து பிற்காலத்தில்‌ இராகங்கள்‌ 
ஏற்பட்டன. கடந்த பல நூற்றாண்டுகளாக பல இசையறி 
ஞார்கள்‌' பல நூல்களை எழுஇயுள்ளனர்‌. இராகங்களைப்‌ 
பற்றிய பல பல வேறுபட்ட கருத்துக்களைக்‌ தெரிவித்துள்ளனர்‌. 
பதினெட்டாம்‌ நூற்றாண்டில்‌ வேங்கடமகி என்பார்‌ எழுபத்‌ 
இரண்டு சம்பூரண மேளகர்த்தா என்ற திட்டத்தைக்‌ கொண்டு 
வந்தார்‌. இலக்கண முறைபடி. இந்த மேளகர்த்தா (தாய்‌ 
ராகங்கள்‌) அட்டவணை இறந்தது என்று சொல்ல முடியாது. 
என்றாலும்‌ பயிற்சியளவில்‌ அத்திட்டம்‌ இன்று நிலைபெற்று 
நிற்கிறது. பற்பல இராகங்களின்‌ வடிவங்கள்‌ அவற்றிற்‌ பிறந்த 
ஐன்யராகங்கள்‌ இவற்றைக்‌ குறிப்பதற்கு இந்த அட்டவணைப்‌ 
பயனுள்ளதாக இருக்கிறது. தமிழிசையில்‌ ஏழ்பெரும்பாலை, 
பன்னிருபாலை என்று இரண்டு விதிமுறைகளைக்‌ காண்கிறோம்‌. 


ஆங்கிலத்தில்‌ இவை முறையே 19181011௦, (11௭0118110 என்று 
கூறப்படும்‌. எஏழ்பெரும்பாலை வகையில்‌ முதல்‌ ஆறு இராகங்களே 
பெரும்பாலைகளாக எடுத்துக்‌ கொள்ளப்பட்டுள்ளன. ஏழாவது 
பாலை இரு மத்யமங்களுடன்‌ 01811௦ அதாவது ஒரு சுரத்தின்‌ 
இரு கூறுகளும்‌ -- இயல்புச்‌ சுரம்‌, அந்தரச்‌ சுரம்‌ இரண்டும்‌ 
அடுத்தடுத்துவரும்‌ வகையில்‌ அமைந்துள்ளது. வேங்கடமகியின்‌ 
மேளப்பட்டியல்‌ இந்த இரு வகையான இராகங்களையும்‌ 


22 


கொண்டுள்ளதாக இருக்கின்றது. வேங்கடமகியின்‌ மேளங்‌ 
களைப்‌ பற்றிய முரண்பாடு கொண்ட கருத்துக்கள்‌ ஒயாத 
ஒன்று, சிலர்‌ அம்மேளக்கர்த்தா முறை சிறந்தது என்றும்‌, சிலா்‌ 
அம்முறை நமது இசையின்‌ முழுச்‌ சிறப்பிற்கும்‌ ஏற்றதாக இல்லை 
என்றும்‌ கருதுகிறார்கள்‌ . 

எழுபத்திரண்டு மேளங்களில்‌ 88 இராகங்கள்‌ ஒரு சுரத்தின்‌ 
“இரு கூறுகள்‌ கலவாமல்‌ வருகின்றன. மிகுந்த 40 இராகங்கள்‌ 
இரண்டு சரங்கள்‌ கலந்து (0110118110) பண்களாசு வருகின்‌ றன. 
இவை பாடுவதற்கும்‌ சற்றே கடினமாகவும்‌ ஏழ்‌ பெரும்‌ 
பாலைகளைப்‌ போன்று இனிமை பயப்பதாசவும்‌ இராது. 
விக்ருதமோளங்கள்‌ என்று கூறப்படும்‌ இவை ஏம்‌ சுரங்களைக்‌ 
கொள்ளாமல்‌ ஐந்து, ஆறு சுரங்களே உடையனவாக உள்ளன. 


குமிழிசையில்‌ கூறப்பட்டுள்ள நூற்றி மூன்று பண்களில்‌ பல 
பெயார்கள்‌ இக்கால இராகங்களில்‌ காணப்பட்டாலும்‌ எந்தப்‌ 
பண்‌ எந்த இராகத்தைக்‌ குறிக்கும்‌ என்று கண்டுகொள்வது 
இயலாத ஒன்றாக இருக்கின்றது. கால வெள்ளத்தால்‌ ஏற்படும்‌ 
இத்த மாறுதல்கள்‌ இயல்பானவையே,. 


கதுமிழிசையில்‌ **நாற்பெரும்‌ பண்களும்‌ நால்வகை சாதியும்‌: 
அவற்றின்‌ அகநிலை, புறநிலை, அருகியல்‌, பெருகியல்‌ வகைகளும்‌ 
சேர்ந்து நூற்றி மூன்று பண்கள்‌ எனக்‌ கூறப்பட்டுள்ளன. 
அவற்றின்‌ பெயர்களை மட்டும்‌ இங்கு குறிப்பிடுவோம்‌:- 


நே 33 சூ டெ ஜே ந; 0 


12. நாற்கரம்‌ பண்களும்‌ 
அவற்றின்‌ நான்கு சாறி வகைகளும்‌ 


பாலையாழ்‌ 
செந்து 

மண்டலி 

பெளரி 
மருதயாழ்‌ 
தேவதாளி 
நிருபதுங்கராகம்‌ 
நாகராகம்‌ 


பாலையாழ்த்‌ திறன்கள்‌: 


77. 
14, 
79. 
20. 
௮2. 
22௦ 
24, 
24, 
22. 
26. 


தக்கராகம்‌ 
அந்தாளிபாடை 
அந்தி 

மன்றல்‌ 
தேர்திறம்‌ 
வராடி 

பெரிய வராடி 
சா யரி 

பஞ்சமம்‌ 
திராடம்‌ 


குஜிஞ்சியாழ்த்‌ திறன்கள்‌ : 


87, 
28. 
209, 
40. 
கீ, 
42. 
42. 
க்கீ, 
825, 
460. 
47. 


நட்டபாடை 
அந்தாளி 
மலகரி 
விபஞ்சி 
காந்தாரம்‌ 
செருந்தி 
கெளடி, 
உதயகிரி 
பஞ்சுரம்‌ 
பழம்பஞ்சுரம்‌ 
மேகராகக்குறிஞ்சி 


9. 
10. 
27, 
14. 
23, 
14. 


5. 


26, 


27, 
28. 
29. 
20, 
22. 


த 


2 


84. 
92. 
36. 


48, 
49, 


௦0. 
21, 
24. 
54. 
௦4, 


52. 
596. 
57. 
94, 


குறிஞ்சியாழ்‌ 
ஆசாரி 
சாயவேளர்கொல்லி 
தின்னராகம்‌ 
செவ்வழி 
மெளசாளி 

சீராகம்‌ 

சத்தி 


அழுங்கு 

குனாசி 
சோமராகம்‌ 
மேகராகம்‌ 
துக்கராகம்‌ 
கொல்லிவராடி 
காந்தாரம்‌ 
சிகண்டி 
தேசாக்கிரி 
சுருதிகாந்தாரம்‌ 


கேதாளிக்குறிஞ்சி 
கெளவாணம்‌ 
பாடை 
சூர்துங்கராகம்‌ 
நாகம்‌ 

மருள்‌ 
பழந்தக்கராகம்‌ 
தவ்வியவராடி. 
முதிர்ந்தவிந்தளம்‌ 
அநுத்திரபஞ்சமம்‌ 
குச்சரி 


24 


59, அருட்புரி 64. வியாழக்குறிஞ்சி 
60. நாராயணி 65. செதந்திறம்‌ 
61. குறிஞ்சி 66. தக்கணாதி 
68. நட்டராகம்‌ 67. சாவகக்குறிஞ்சி 
62. இராமக்கிரி 68. ஆநந்தை 

மருத யாழ்த்‌ திறன்கள்‌: 

69. தக்கேசி 77. பாக்கழி 
70. கொல்லி 78. தத்தளபஞ்சமம்‌ 
71. ஆரியகுச்சரி 79. மாதுங்கராசும்‌ 
72. நாகதொனி 80. கெளசிகம்‌ 
72. இந்தளம்‌ 81. பியந்தை 
74. சாதாளி 82. சீகாமரம்‌ 
75. தமிழ்வேளர்கொல்லி 83. சாரல்‌ 
76. காந்தாரபஞ்சமம்‌. 84, சாங்கிமம்‌ 


செல்வழி யாழ்த்‌ திறன்கள்‌: 


225. குறண்டி 93. யாமை 

86. ஆர்யவேளர்கொல்லி 94, சாளர்பாணி 
87. தணுக்காஞ்சி 95. நாட்டம்‌ 

88. வியந்தம்‌ 96. தாணு 

89. யாழ்பதம்‌ 97. மூல்லை 

90. தாளி 98. சாதாரி 

91, கொண்டைக்கிரி 99. பைரவம்‌ 
92. சீவனி 1700. காஞ்சி 


இவை தவிர 
்‌ ்‌ 701. தாரப்பண்டிறம்‌ 

708. பையுள்காஞ்சி 

102, படுமலை 

ஆக த.ரி.நிசைப்‌ பண்கள்‌ நூற்றி மூன்று ஆகின்றன. 


தமிழிசையில்‌ பதினோராயிரத்துக்கும்‌ மேற்பட்ட ஆதி 
பிசைகள்‌ இருந்தன என்று கூறப்படுவதால்‌ இந்த நூற்றி மூன்று 
பண்கள்‌ யாவும்‌ பெரும்பண்களாகவே இருக்கலாமோ என்று 
தோன்றுகிறது. ஏனெனில்‌ இந்த நூற்றி மூன்று பண்களைத்‌ 
தவிர மற்றும்‌ ஏராளமான பண்கள்‌, இராகங்களின்‌ பெயர்கள்‌ 
பல இசை நூல்களில்‌ காணப்படுகின்றன. மரபு பற்றி வந்த 
இப்பண்களைத்தான்‌ அவ்வப்போது இசையறிஞர்கள்‌ இராகப்‌ 
பெயர்‌ பட்டியல்களாகத்‌ ெதொகுத்து வைத்தனர்‌ என்று 
தெரிகிறது. 


24 


கர்நாடக இசையிலும்‌ எழுபத்திரண்டு இராகங்கள்‌ பெரும்‌ 
பண்கசளாகத்‌ தொகுக்கப்பட்டுள்ளன. இம்மேளக்கர்த்தா 
மூறையில்‌ முப்பத்திரண்டு இராகங்கள்‌ ஏமிசையின்‌ அடிப்‌ 
படையில்‌ அமைந்தவை. மீதமுள்ள நாற்பது இராகங்கள்‌ 
பன்னிரு இசையின்‌ அடிப்படையில்‌ ஒரு சுரத்தின்‌ இரண்டு 
உருவங்களையும்‌ கொண்டதாக அமைந்தவை. எழுபத்திரண்டு 
மேளகர்த்தாக்கள்‌ -- முகல்‌ முப்பத்தியாறு மேளங்கள்‌ சுத்த 
மத்யமத்தைக்‌ கொண்டதாகவும்‌. பின்வரும்‌ முப்பத்தியாறு 
மேளங்கள்‌ பிரதிமத்யமத்தைக்‌ கொண்டதாகவும்‌ அமைக்கப்‌ 
பட்டுள்ளன. வேங்கடம$ூயவர்கள்‌ இரண்டு மிஷபங்கள்‌, 
இரண்டு காதந்தாரங்கள்‌, இரண்டு தைவதங்கள்‌, இரண்டு 
நிஷாதங்கள்‌ இவை அடுத்தடுத்து வருவதை அனுமதித்த 
போதிலும்‌ இரண்டு மத்யமங்கள்‌ சேர்ந்து வரும்‌ இராகங்களை 
அமைக்கவில்லை. இரண்டு மத்யமங்கள்‌ அடுத்தடுத்து வரும்‌ 
பண்‌ மேற்செம்பாலை என்னும்‌ தமிழ்ப்‌ பண்‌. இரு மத்ய 
மங்களைக்‌ கொண்ட அநேக அழகிய இராகங்கள்‌ நம்மிடையே 
இப்போதும்‌ உள்ளன. ஆனால்‌ அவை வட இத்திய இசையைச்‌ 
சார்ந்தவை என்று கொள்கிறோம்‌. வட இந்திய இசையிலும்‌ 
நமது பழைய தமிழிசை இலக்கணத்தின்‌ அடிப்படையிலேயே 
இதந்த இராகங்களைக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌ என்பதை நாம்‌ 
உறுதியாகச்‌ சொல்லலாம்‌, 


இராண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு மூன்பு வழங்கிய இசையும்‌ 
இலக்கணமும்தான்‌ இன்றுவரை அழியா மரபாக வந்துள்ளன 
என்பதால்‌, கால வெள்ளத்தால்‌ பெயார்கள்‌ மாற்றமும்‌ அடிப்‌ 
படை இலக்கண அறிவும்‌ குன்றியதால்‌ இசையுலகில்‌ பெரும்‌ 
குழப்பம்‌ ஏற்பட்டாலும்‌ இப்போதுள்ள மேளகர்த்தா முறையை 
நாம்‌ ஒருவாறு ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாகவே 
இருக்கின்றோம்‌. 


12. 


அட்டவணை 


சுந்தமத்யம இராகங்கள்‌ 


கே 3 6 செ. டே (ட ரவ 


25. 
20. 
கட 
28. 
29, 
20. 
27. 
22.௦ 
242. 
24. 
92. 
26. 


கனகாங்கி 
ரத்னாங்கி 
கானமூர்த்தி 
வனஸ்பதி 
மானவதி 
தானரூபி 
சேனாவதி 
அனுமத்தோடி. 
தேனுகா 
நாடகப்பிரியா 
கோகிலப்ரியா 


ரூபாவதி 
காயகப்ரியா 


வகுளாபரணம்‌ 


மாயமாளவகெளள 
ச௪க்ரவாகம்‌ 
சூர்யகாந்தம்‌ 
ஹாடகாம்பரி 
ஐங்காரத்வனி 
நடபைர வி 
கீரவாணி 
கரஹரப்ரிய 
கெளரிமனோஹரி 
வருணப்ரியா 
மாரரஞ்சனி 
சாருகேசி 
சரசாங்கி 
ஹரிகாமபோதி 
இர௫௪ங்கராபரணம்‌ 
நாகநந்தினி 
யாகப்ரியா 
ராகவர்த்தனி 
காஞ்கேயபூஷணி 
வாகதீஸ்வதி 
சூலினி 

சலநாட 


72 0எகர்த்தா 


பிரதி மத்யம இராகங்கள்‌ 


27. 
22. 
209. 
40. 
417. 
42. 
24. 
32. 
30. 
46. 
47. 
48. 
49, 
50. 
91. 
592. 
52. 
௦4, 
52. 
௦6, 
57. 
58. 
59. 
60. 
61. 
62. 
62. 
64, 
65. 
66. 
67. 
68. 
69. 
80. 
ச்ச 
4 


சாலகம்‌ 
ஐலார்ணவம்‌ 
ஜாலவராளி 
நவநீதம்‌ 
பாவனி 
ரகுப்ரியா 
கவாம்போதி 
பவப்ரியா 
ஈபபந்துவராளி 
சட்விகதமார்கிணி 
சுவாரணாங்கி 
திவ்யமணி 
குவளாம்பரி 
தாமநாராயணி 
காமவர்த்தனி 
ராமப்ரிய 
கமனாச்ரமம்‌ 
விஸ்வாம்பரி 
ச்யாமளாங்கு 
சண்முகப்ரிய 
ஹேமவதி 
துர்மவதி 
நீதிமதி 
காந்தாமணி 
ரிஷபப்ரியா 
லதாங்கி 
வாசஸ்பதி 
மே௪சகல்யாணி 
சித்ராம்பரி 
சுசரித்ரா 
ஜோதிஸ்வரூபிணி 
தாதுவர்த் தனி 
நாசிகாபூஷணி 
கோசலம்‌ 
ரசிகப்ரியா 


26 


0௨) 2௦ பற1ஐ 010. “ஜஜ (02. 15) ரம ரா 1 ப.ர்மங2. ட “றர 
(19 1) க ரமமயு “72 (92 :* ) குபா :ரர 
(29 * ) ஒஙயகிமு 02 (26. 1-0 முங்ப௮.[2 தர 
(29 “1 ) ழுரரம்மமு. “88 (92 ** ) ௪௫௪ *ஐர 
(66. 4௨) ராப ஓர (ஜஜ. உ ) புரி பறம பமஐயு தர 
(ட ௮ 0 குுராமுூற 48 ப 2 ழா ப்ரா “ரர 
(2) ராரா. கீற “98 (12. 1 0 பு பாட.ரஷு :றர 
9... 15 3 ிழாலர) மம்ம 02 (02 1 ) மு. மர்‌ 56 
(ட ராரா.ர்சய/லரா௪. “நச கா ௨) பப்ப ம த. 
(2. ௨) ழம்‌ :ஐஜீ (றர. 15) மாபா ம 7 
(ர. 1) (உ. பமராயமி :ஐர (ரர 8 ) ம டிஒறுரு மயராரபரா ற 
(00 1.) ப. பேரப்‌ ரர குர. 1) 7.00 ரர 1ம0இ௫மு ஐ 
(ழூ. 11) குறுப்பு 02 பழ... அற்பம்‌ ஈழப்முழுபறு த 
(நஜ. 6-3 (மழு. பராம ௪ “67 (017 1 ) வ்ாழுபஉரலம 12 
(நூ. 14) மமபாராமீோ ப “ஓர (6 8.) ய்கிற ச 
ரள.௨01ஐ) யாழப்மார சர (உருது) பியடதராமியுகி -7 
பமா ௫ ரோ௱டீருா மீரா 119௫ சோரா கீடி.ஐ 


10 யமயர்டு ரூமி மோரய்கரிி ஐருறீ$ 6 


்‌ ராயாறும ௨ ஒழாடிடுரபாமனாம ரா முன மஙமைய 6) நிழ ரு மூழால ௫ 
இழு. பார பமமாஉவமைய ௫ டு. ரகர ராடு முறாம/ர0 எஸாழுி௫ முற ஹம ர/எ “ரம ஐு.ராற 


(௪2 1) பாழாம்‌. 0 தனா ட) பப்‌ அத 
(2 1 2) ராமு அ௮ஐ “62 24 (22 ஈர 
த. எர (ஸ்ப. :ஒஜ (௪. 5.) மாமுறாஇிலயாம “ர 
(69: ) [மட பருப்‌ 7 (உ. 11) (17 ரை யய 27 
(99 44 ) (மரா ஞி யிற “92 (ஜட. 1.) (பம்பர்‌ ர 
(9 1) ய.ர ழக 02 ன: ாழராமயா ரர 
(99 * ) யாராம.ர௫க “நஜ (0௪ 41 ) ஞீ /ஐ.ய0 “நர 
க அததனுல்‌. முரற. “ஐஐ (ச :* ) மதமா ா.ரீபரா *2ர 
2... 2 கராஜ்‌ 82 (ரச: ) ழா சர 
(89 1 2) குவ பராய. “ரஜ (ர 11.) (கம. ரீபறை62 ரர 
(79 1 ) முர பாமருமாம “02 தர. 45 1 முர்ரா யம 07 
(ஜே 8 3 மாரராபமாமஎ, 62 (ஜெ. அ 0) ழைம 4 
(ர ** ) (மரா 8 (ம. அ. 7] யாடு 5” 
ர. அமி கி.பாதராயடம 78 (7 கக. 53 சாமிய 52 
(2. 171: ப புரழநாபஇ.ம்‌. இ (9 ப 2 மாடு பம 5) 
பூத. 4.) (யா 92 (6 க்‌ முய 9 
டட: “2 ரகம நத (ு 8) ராமா ம த 
(2 5 ) பு ப.ராமீமுய ஐ (6 6) குடியம்‌ ப 2 
(௪௪ 11 ] ராமுமம பும்‌ “ர ட _ “சதல முஙயாகர்‌ ச 
த்‌ டி ராஓமுபமு 72 (ர ரமகராஐ/ கூற்பும்ப ம ர 
1மாமரப்டு ராரா மற்று நமமாமமயற்டு ரபா லீ6.ம 


(9132ய00.ப0)) மலைய ப்ட்‌ மாடி ராடு மம) ஒழு பல 10041 
“ரம முடி மய 
(இட்றா 6 எப மடி வட டி௫ஏம ௫-ராரமுடு றமமுஉ மிப மாரா ராமஙங(8] முழு மி.பமு.ரீமு அமுருிராம' “பமழமி.சழுமா 
ஞி. மூழுபுமி மூரம பாம டமஉ ஐங்‌ ஓரா, நிரா (மி.ம22 மும ம.பி மஐ' நி௰ங.மராற இருப 007 


£01ம5 0-௪ 5 ஓங பாறு மு௦௨ர உரம்‌ க்‌) எணராறு ரசிய ம10. (72/09 .ஐஉ பனு .ரம5/சரா 


28 


மேற்கூறிய இரண்டு அட்டவணைகள்‌ முதலாவது ஏழிசை 
(0.8-70௦04௦) முறையில்‌ வரும்‌ முப்பத்திரண்டு இராகங்களையும்‌ 
இரண்‌ டாவது பன்னிரு இசை (1101008116) முறையில்‌ வரும்‌ 
நாற்பது இராகங்களையும்‌ காண்பிக்கின்றன. கர்நாடக இசை 
யில்‌ இவை சுத்த மேளங்கள்‌, விக்ருத மேளங்கள்‌ என அழைக்கப்‌ 
பெறும்‌. யாழ்நூல்‌ ஆசிரியர்‌ விபுலானந்த அடிகள்‌ முதலாவது 
அட்டவணையில்‌ வரும்‌ 82 இராகங்களைப்‌ பெரும்பாலைகள்‌ 
எனவும்‌ பின்னர்‌ வரும்‌ அட்டவணையில்‌ உள்ள 40 இராகங்களை 
சறுபாலைகள்‌ எனவும்‌ அழைக்கலாம்‌ எனக்‌ குறிட்பிடுகிறார்‌. 


வேங்கடமகியின்‌ 78 மேளகர்த்தா முறையில்‌ சுட்டிக்‌ 
காட்டப்படும்‌ பெரும்‌ குறை என்னவென்றால்‌, இம்மேளவகை 
ஹார்மோனியப்‌ பெட்டியில்‌ உள்ள பன்னிரு சுரங்களைத்தான்‌ 
குறிக்கன்றனவே ஒழிய அப்பன்னிரு சுரத்திலும்‌ நுண்ணிய 
காற்குர முறையை அறவே மறந்து விட்டது. வேங்கடமகியின்‌ 
மேள முறையில்‌ பன்னிரு சுரங்களுக்கும்‌ மேல்‌ அதிகப்படி.யான 
நான்கு சுரங்கள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 
அவை - சுத்த காந்தாரம்‌ -- என்பது சதுஸ்ருதி ரிஷபத்தின்‌ 

நிலையிலே பேசக்‌ கூடியது. 


ஷட்சுருதி ரிஷபம்‌ -- இந்த ரிஷபமானது சாதாரண 
காத்தாரத்தின்‌ இடத்தில்‌ பேசக்‌ 
கூடியது. 

சுத்த நிஷாதம்‌ -- இச்சுரம்‌ சதுஸ்ருதி நதைவதத்தின்‌ 


நிலையில்‌ பேசுவது. 


ஷட்சுருதி தைவதம்‌ -- இந்த சுரம்‌ கைசிக நிஷாத்தத்‌ 

தின்‌ இடத்தில்‌ பேசுவது. 
. அதிகப்படியான இந்த நான்கு சுரங்களைப்‌ பெயரளவில்‌ கூறி 
னாலும்‌ அவற்றின்‌ (ஸ்தானம்‌) இடம்‌ ஒன்றாகவே இருக்‌ 
இன்றது. சுருதி என்னும்‌ அலகு அல்லது காற்சுர முறையில்‌ 
வெகுவாகப்‌ பாடப்படும்‌ நமது இசையின்‌ இலக்கணம்‌ வேங்கட 
மதியின்‌ மேளக்கர்த்தாவின்‌ அளவுக்கு அப்பாற்பட்டதாகவே 
இருக்கிறது. காற்கர அரைக்காற்சுர முறையில்‌ நுண்‌ சுருதிகளை 
அமைத்துப்‌ பாடும்‌ நமது ஒப்பற்ற இசைமுறையின்‌ இலக்க 
ணத்தை இப்பிற்கால நூல்கள்‌ அறியாமையால்‌ அந்நுண்‌ 
சுருதிகள்‌ யாவும்‌ பலவித கமகங்கள்‌ (அசைவுகள்‌) தான்‌ என்று 
முடிவு கட்டிவிட்டன. இந்த அறியாமற்‌ செய்த பிழையை 
ஒப்புக்கொண்டு ஆழ்ந்த முறையில்‌ ஆய்வு செய்யத்‌ தவறினோ 
மானால்‌ நாம்‌ ஒரு பெரும்‌ ஒப்பற்ற இலக்கண அடிப்படையை 
இழதந்தவர்களாவோம்‌. 


509 


சலப்பதிகாரத்திலுள்ள இசை நுட்பங்களை மேனாட்டிசை 
மூறை, கிரேக்க இசை முறை இவற்றை ஒப்பிட்டு ஆராயும்‌ 
போதுதான்‌ நாம்‌ தமிரிசையின்‌ தனிச்‌ சிறப்பையும்‌ எவ்விதம்‌ 
துமிழிசைதான்‌ பிற இசைமுறைகளுக்குத்‌ தாயாக இருந்தது 
என்பதையும்‌ அறியமுடியும்‌. தமிழிசை செல்வத்தைச்‌ சிலப்பதி 
காரம்‌ என்னும்‌ இசைக்‌ கருஷலத்திலிருந்து எடுத்து விளக்கத்‌ 
தோடு நாமும்‌ இசை இலக்கணத்தை அறிவதோடு பிறமொழி 
யினர்‌ பிறநாட்டினார்‌ இவர்களுக்கும்‌ இயம்பினோமானால்‌, 
பொதுவாக இசையுலகில்‌ பெரும்‌ தெளிவு ஏற்படும்‌. மேனாட்டு 
இசைப்‌ பேராசிரியர்கள்‌ இதுகாறும்‌ வடமொழி நூல்களை 
ஆராய்ந்து பார்த்து இப்போது பயிற்சியில்‌ இருந்துவரும்‌ ஒப்பற்ற 
இசைக்கும்‌ இந்த நூல்கள்‌ தரும்‌ விளக்கத்திற்கும்‌ ஒன்றும்‌ 
தொடர்பு இல்லையே என்றும்‌ ஏங்கிவரும்‌ நிலை நிச்சயமாக 
மாறும்‌. வடமொழிதான்‌ நமது இயல்‌, இசை, நடனம்‌, கலாச்‌ 
சாரம்‌ இவற்றிற்கு அடிப்படை என்று நாம்‌ கருதும்‌ வரை நமது 
ஆராய்ச்சிகளுக்கு ஓன்றும்‌ விடிவு காணமுடியாது. சரித்திரகால 
எல்லைக்கு அப்பாற்பட்ட கிறிஸ்துவுக்கு மற்பட்ட காலத்திலேயே 
சிறந்‌ தோங்கிய திராவிட. நாகரீகம்‌ பெரும்‌ பழங்கலாசாரங்களுள்‌ 
ஒன்று. மேலும்‌ எகிப்திய, கிரேக்க, ரோம நாகரிகங்களை 
ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்போது, கி. மு. 4000, 5000 ஆண்டுகளுக்கு 
முற்பட்ட நாகரீகத்தின்‌ பெருமையைப்‌ பற்றிய சான்றுகள்‌ 
கிடைக்கின்றன. எனினும்‌ இப்போது நம்மிடம்‌ காணக்கிடைக்‌ 
கும்‌ அரிய இசைப்‌ பணபாட்டின்‌ மூலமும்‌ இன்றுவரை இதற்‌ 
கிணையாக வேறு இசைப்‌ பண்பாடு இல்லை என்பதையும்‌, இச்‌ 
சிறந்த பண்பாட்டின்‌ தாயகமும்‌ தென்னாடு என்பதையும்‌ முன்பு 
ஒந காலத்தில்‌ இந்தியா முழுமையும்‌ இப்பண்பாடே நிறைந்து 
சிறந்து ஓங்கியிருந்தது என்பதையும்‌ உறுதியாகச்‌ சொல்லலாம்‌. 


14, ட்டர்ராலை 
(சுருதி அல்லது அலகு முறை) 


வட்டப்பாலை என்பது ரா௫ச்‌ சக்கரம்‌ அமைத்து அதில்‌ 
பன்னிரண்டு வீடுகளை அமைத்து பன்னிரு அரைச்‌ சரங்களை 
(01 - 1௦808) நிறுத்துவதாகும்‌. ஐந்திசை, (02148 - 1௦1௦) 
ஏழிசை (1918 - 1௦1௦) பன்னிரு இசை (௦18110) என்ற இசை 
முறைகளை அடுத்து சுருதி அல்லது அலகு முறை அதாவது காற்‌ 
சரங்களை அமைத்துப்‌ பாடும்‌ முறை வட்டப்பாலை என்று 
தமிழிசையில்‌ கூறப்படுகிறது. கி, பி. 18-ம்‌ நூற்றாண்டில்‌ 
சாரங்கதேவர்‌ என்பவர்‌ எழுதிய சங்கீத ரத்னாகரம்‌ என்னும்‌ 
நூலில்‌ 22 சுருதிகள்‌ :*த்வாவிம்சதி சுருதி!” என்பது பற்றி மிக்க 
விளக்கமாகக்‌ கூறுகிறார்‌. சாரங்கதேவர்‌ பரதமுனிவர்‌ எழுதிய 
நாட்டிய சாத்திரத்தைப்‌ பின்பற்றி இராகங்கள்‌, சாதி, மூர்ச்‌ 
௪னை இவைகளைப்பற்றி விளக்கம்‌ தருகிறார்‌. தமிழிசைப்‌ பண்‌ 
பாட்டில்‌ *நாற்பெரும்‌ பண்ணும்‌ சாதி நான்கும்‌” என்று சாதிப்‌ 
பெயர்களைப்‌ பற்றியும்‌ அகநிலை, புறநிலை, அருகியல்‌, பெரு 
கியல்‌ என்று குரல்திரி முறைகளைப்‌ பற்றியும்‌ விரிவாகக்‌ காணப்‌ 
படுகிறது. சாரங்கதேவர்‌ பண்களைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடும்போது 
"*“முவார வர்த்தனி'' என்று குறிப்பிழவதால்‌ தமிழ்நாட்டில்‌ 
இசையின்‌ உல்னகு நிலையை அறிந்திருந்தார்‌ எனவும்‌ பெறப்‌ 
படுகிறது. ஆனால்‌ இசை உலகில்‌ பிற்காலக்இல்‌ வந்தவர்களுக்கு 
பரதமுனி, சாரங்க?ேதேவர்‌ ஆகியோர்‌ குறிப்பிடும்‌ சாதிவகைகள்‌, 
மூர்ச்சலைகள்‌ பற்றி விவரம்‌ அறிந்து கொள்ள முடியவில்லை. 
பின்னர்‌ வேங்கடமகியின்‌ 72 மேள முறை வலுப்‌ பெற்றதும்‌ 
காற்சுரமாகிய சுருதி முறையும்‌, இராகங்கள்‌ மூர்ச்சனைகள்‌ 
வழியே வெவ்வேறு சுரங்களை அம்சமாக வைத்துப்‌ பாடும்‌ 
முறையின்‌ இலக்கணமும்‌ அடியோடு மறக்கப்பட்டன. 


ஹெரால்டு பவர்ஸ்‌ என்ற அமெரிக்கப்‌ பேராசிரியர்‌ “தென்‌ 
னிந்திய இராகங்களின்‌ அடிப்படை”? என்று தாம்‌ எழுதிய 
நூலில்‌ கூறுவது:-- “மேளகர்த்தா முறையானது 72 மேளங்‌ 
களின்‌ ஆ2ராகண--அ௮அவரோகணச்‌ சுரங்களையும்‌ இம்மேளங்்‌ 
களில்‌ புகும்‌ அந்நிய சுரங்களைப்‌ பற்றியும்‌ சிறப்பு இசைச்‌ 
தொடர்கள்‌ பற்றியும்‌ கூறினாலும்‌ அம்முறை உண்மையில்‌ 
நமக்குத்‌ தக்க விளக்கங்களைக்‌ கொடுத்ததாகக்‌ தோன்றவில்லை, 
இராகங்களின்‌ கட்டுக்கோப்பையும்‌ அவற்றின்‌ தனிச்‌ சிறப்பு 


68 


களையும்‌ பற்றி எவ்வித விளக்கமும்‌ கொடுக்காதது மேள முறை 
யின்‌ பெரும்‌ குறையாகக்‌ காண்கிறது. இதந்த நோக்கில்‌ நாம்‌ 
இதற்கு முற்பட்ட சங்கீத ரத்னாகரம்‌ போன்ற நூல்களை 
அணுகினால்‌, நமக்கு நடைமுறைக்கு இவை பயன்படாத 
போதிலும்‌, இராகங்களைப்‌ பற்றிய அடிப்படை இலக்கணங்‌ 
களை அறிய துணைபுரியும்‌ என்று நான்‌ நம்புகிறேன்‌. பதின்‌ 
மூன்று இராக இலட்சணங்களைப்‌ பற்றிக்‌ கூறும்‌ சங்கீத ரத்னா 
கரம்‌ தற்போதுள்ள ஓரே ஆதார சுருதியை வைத்துப்‌ பாடும்‌ 
முறையிலிருந்து முற்றிலும்‌ வேறுபட்டதாகத்‌ ெதரிகிறது. 
எனினும்‌, அந்த இசையும்‌ இராகங்களை (14௦10௦09) அடிப்படை 
யாகக்‌ கொண்ட தாகலின்‌ நிச்சயம்‌ நாம்‌ ஆராய்ச்சியைச்‌ சரியான 
வழியில்‌ தொடருகிறோம்‌ என்று கொள்ளலாம்‌”? (106 18௧௦1 
20௦10 ௦1 $0ய14 [௩ம்‌.&௦ 1௧௨ 54/9(010. £71006101 பவ 1958 
அழாக! 70௦௦15.) 


மேலும்‌ நாட்டிய சாஸ்திரமும்‌ சங்கீத ரத்னாகரமும்‌ 
குற்கால இசையறிஞர்களிடையே சொல்லொணாத முரண்பாடு 
களையும்‌, கருத்து வேற்றுமைகளையும்‌ உண்டு பண்ணியுள்ளன . 
எல்லோரும்‌ ஓரே மனதாக ஓஒப்புக்கொள்ளும்படியான பொது 
வான கொள்கைகளை எதையும்‌ திலை நாட்டமுடியவில்லை 
என்று பண்டிட்‌. வி. என்‌. பாத்கண்டே போன்ற வடநாட்டு 
இசையறிஞார்களும்‌ ஆற்றாமையை வெளியிட்டுள்ளனர்‌. 
பாத்கண்டே கூறுவதாவது 2: 


“தற்கால இசையறிஞர்களிடையே சுருதி” என்பது ஒரு 
குறிப்பிட்ட இசையளவா அல்லவா என்பது பற்றி பெரும்‌ 
முரண்பாடு இருக்கிறது. சிலர்‌ சுருதி ஓரு அளவு என்பதை ஒப்புக்‌ 
கொள்கிறார்கள்‌. சிலர்‌ ஓப்புக்கொள்வதில்லை. முகல்‌ மேள 
மாகிய சுத்த மேளம்‌ எது என்பதைத்‌ தீர்மானிக்கும்வரை நாம்‌ 
இந்த பிரச்னைக்கு விடிவு காண இயலாது. ரத்னாகரத்தில்‌ 
இரகங்களை மூர்ச்சனைகள்‌ ஜாதிகள்‌ என்ற அடிப்படையில்‌ 
வகுக்கப்பட்டன என்று சொல்லப்படுகிறது. முதற்பண்‌ எது என்‌ 
பதைத்‌ தீர்மானிக்கும்‌ வரை, சுருதியின்‌ அளவு என்ன என்பதை 
தர்மானிக்கும்‌ வரை நாட்டிய சாஸ்திரமோ, சங்கீத ரத்னா 
கரமோ இரண்டும்‌ நமக்கே புரியாத புதிர்களாகவே இருக்கும்‌”? 
என்று கூறுகிறார்‌. 


சங்கீத ரத்னாகரம்‌ சுருதிகள்‌ இருபத்திரெண்டு என்று கூறு 
கிறது. இது இசை இலக்கணத்திற்கு ஒத்துவராமல்‌ முரண்‌ 
படுகிறது. தமிழிசையும்‌ வட்டப்பாலையின்‌ அலகுமுறை பற்றிப்‌ 
பேசுகிறது. இந்த காற்சுர முறை 0ப81(67-7௦16 அல்லது 


62 


80 கா0ா1௦ என்று மேனாட்டு இசை முறையில்‌ அழைக்கப்‌ 
டடுகிறது, இந்த அலகு முறை வெறும்‌ கமகம்‌ அல்லது அசைவா, 
அல்லது அதற்கு ஒரு உறுதியான அளவுநிலை உண்டா என்பதே 
இப்போது கேள்வி. தஞ்சை ஆபிரஹாம்‌ பண்டிதர்‌ அவர்கள்‌ 
இந்த அலகு முறைக்குத்‌ தக்க இலக்கணம்‌ கூறியிருக்கிறார்‌ 
“கருணாமிருத சாகரம்‌” என்ற தம்‌ நூலில்‌, முன்பகுதியில்‌ 
வட்டம்‌ என்பது வகுக்கும்‌ வகை, அவை பன்னிரெண்டு வீடு 
களாகப்‌ பிரிக்கப்‌ பெற்று ராசி மண்டலங்களின்‌ பெயர்களைப்‌ 
பெற்ற விதத்தையும்‌ கண்டோம்‌. பன்னிரெண்டு இராச வீடு 
களில்‌ ஏழு சுரங்கள்‌ இரண்டு வகையான சூத்திரங்கள்‌ குறித்த 
வண்ணம்‌ தம்தம்‌ இடங்களைப்‌ பெற்ற பாங்கைக்‌ கண்டோம்‌. 
** நாற்பெரும்‌ புண்ணும்‌ சாதி நான்கும்‌ 
பாற்படு திறனும்‌ பண்ணெனப்‌ படு£ம ”” 
என்ற சூத்திரம்‌ பெரும்‌ பண்கள்‌ நான்காம்‌ அவற்றின்‌ சாதிகள்‌ 
நான்கும்‌ அவைகளின்‌ திறன்களும்‌ பண்களாகும்‌ எனக்‌ கூறு 
கின்றது. 
பிங்கலத்தை நிகண்டு, 
* பாலை குறிஞ்சி மருதஞ்செவ்‌ வழியென 
நால்வகை யாழா நாற்பெரும்‌ புண்ணே ”” 
என்று நாற்பெரும்‌ பண்களைக்‌ குறிக்கின்றது. 


நாற்பெரும்‌ பண்கள்‌ : பாலை, சுறிஞ்சி, மருதம்‌, செவ்‌ 
வழி இவையே பாலையாழ்‌, குறிஞ்சி யாழ்‌, மருத யாழ்‌, செவ்‌ 
வழி யாழ்‌ என்றும்‌ பெயர்‌ பெறுகின்றன. இது ஏனெனில்‌ ஓரு 
யாழில்‌ முதன்மையாகக்‌ கூட்டப்படும்‌ பண்ணின்‌ பெயரே அந்த 
யாழின்‌ பெயராகிறது. முதலில்‌ நரம்புகளின்‌ சுருதிகளை ஒரு 
பண்ணில்‌ அமைத்தப்பின்‌ நரம்புகளில்‌ குரல்‌ திரிபு மூறையால்‌ 
அதாவது பண்ணுப்‌ பெயர்க்கும்‌ முறையால்‌ நால்வகை சாதிப்‌ 
பண்கள்‌ தோற்றுவிக்கப்படும்‌. இவ்விதம்‌ ௪ட்‌ சமத்தைதப்‌ 
பெயர்த்து வேறு சுரத்தில்‌ நின்று கிருகபேதம்‌ செய்து பாடும்‌ 
முறை தற்காலத்தில்‌ அடியோடு வழச்கு இழந்துவிட்டது. இவ்‌ 
விதம்‌ பண்ணுப்‌ பெயர்த்துப்‌ பாடுதல்‌, இசைத்தல்‌ மிகவும்‌ 
கடினமானது. ்‌ 
பெரும்பண்கள்‌ பதினாறு என்பதை பின்வரும்‌ சூத்திரம்‌ 
விளக்குகிறது, 
**ஈரிரு பண்ணும்‌ எழுமூன்று திறனும்‌ 
ஆகின்ற இவை இவற்றுள்‌ பாலையாழ்‌ 
செந்து மண்டலி யாழ்‌ பவுரி மருதயாழ்‌ 
தேவதாளி நிருபதுங்க ராகம்‌ 


62 


நாகராக மிவற்றுட்‌ குறிஞ்சியாழ்‌ 

ஆகரி சாய பவவேளர்‌ கொல்லி 
கின்னராகஞ்‌ செவ்வழி மெளசாளி சீராகந்‌ 
சந்தி யிவை பதினாறும்‌ பெரும்பண்‌ ”” 


பபரும்பண்களின்‌ வகைகள்‌ : 
பாலையாழ்‌, செந்து, மண்டலியாழ்‌, பவுரி, மருத 
யாம்‌, தேவதாளி, தநிருபதுங்கராகம்‌, நாகராகம்‌, 
குறிஞ்சியாழ்‌, ஆகரி, சாயவேளர்கொல்லி, கின்ன 
ராகம்‌, செவ்வழி, மெளசாளி, சீராகம்‌, சந்தி, 

ஆகிய பதினாறு பண்களாகும்‌. 


பாலையாம்த்‌ தீறத்தின்‌ பெயர்‌ : 


*அரரக தேர்திற முறுப்புக்‌ குறுங்கலி 
யாசா னைந்தும்‌ பாலையாழ்த்‌ திற ''. 


குறிஞ்சியாழ்த்‌ திறத்தின்‌ பெயர்‌ 
““நறைவளங்‌ காந்தாரம்‌ படுமலை மருளொடு 
வயிர்ப்புப்‌ பஞ்சுரம்‌ அரற்று செந்திற 
மிவ்வகை யெட்டுங்‌ குறிஞ்சி யாழ்த்திறனே 
மருதயாழ்த்‌ திறந்தின்‌ பெயர்‌ 
*: நவிர்‌ வழடுகு வஞ்சி செப்திற நான்கு 
மருத யாழ்க்கு வருந்திற னாகும்‌ '” 
செவ்வழியாழ்த்‌ திறந்தின்‌ பெயர்‌ 
** தேர்திறம்‌ பெயர்திறம்‌ சாதாரி முல்லையென 
நாலும்‌ செவ்வழி நல்யாழ்த்‌ திறனே ”? 
நால்வகை யாழாகியப்‌ பெரும்பண்களில்‌ நால்வகை சாதிப்‌ 
பண்கள்‌ இசைக்கப்படுவதை மேற்குறித்த சூத்திரங்கள்‌ நவில்‌ 
கின்றன. 
நால்வகை சாதியும்‌ அகநிலை, புறநிலை, அருகியல்‌, 
பெருகியல்‌ என்று ஒரு பண்ணின்‌ நான்கு வேறுபட்ட சுரங்களில்‌ 
பண்களாக அமைத்து யாழில்‌ வாசிச்கட்பட்டன என்டகதைச்‌ 
சிலப்பதிகாரம்‌ வேனிற்காதையில்‌ வரும்‌ ஒரு காட்சி நமக்கு நன்கு 
புலப்படுத்துகிறது. 
மாதவி யாமை எடுத்து சுருதி சேர்த்து இளவேனிற்‌ காலமும்‌ 
காலைப்‌ பொழுதுமாகையால்‌ மருதப்‌ பண்ணையும்‌ அதன்‌ 
நான்கு பண்சளையும்‌ இசைத்து மீட்டுகின்றாள்‌. 


64 


** குரல்வாய்‌ இஸிவாய்‌ கேட்டனள்‌ அன்றியம்‌ 
வரன்முறை மருங்கின்‌ ஐந்தினும்‌ ஏழினும்‌ 
உழைமுத லாகவும்‌ உமை யீறாகவும்‌ 
குரன்முத லாகவும்‌ குரலீ றாகவும்‌ 
அகநிலை மருதமும்‌ புறநிலை மருதழும்‌ 
அருகியல்‌ மருதமும்‌ பெருகியல்‌ மருதமும்‌ 
நால்வகைச்‌ சாதியம்‌ நலம்பெற தேோக்கி ''. 
என்று வேனிற்காகையினுள்ளே மருதப்பண்ணின்‌ நான்கு சாதி 
களின்‌ நலனும்‌ கூறப்பட்டது. 


குரல்வாய்‌ இளிவாய்‌ கேட்டனள்‌ எல்பது சட்சமம்‌ பஞ்சமம்‌ 
இவற்றின்‌ உறவு முறைகளை நன்கு கவனித்து நரம்புகளைச்‌ 
சுருதி சேர்த்தப்‌ பாங்கை குறிக்கின்றது. மத்திமம்‌ முதல்‌ மத்திம 
மாகவும்‌ சட்சமம்‌ முதல்‌ சட்சமமாகவும்‌ ஈரேம்‌ கோவையாகிய 
பதினான்கு நரம்புகளைச்‌ சுருதிப்‌ பண்ணிக்கொண்டு அகநிலை, 
புறநிலை, அருகியல்‌, பெருகியல்‌ என்று நான்கு சாதிப்‌ பண்களை 
யும்‌ யாழின்‌ இசையோடு கலந்து மீட்டுகின்றாள்‌ மாதவி. 


1. பாலையாழ்த்திறன்‌ வகையின்‌ பெயர்‌ 

தக்க ராக மந்தாளி பாடை 

அந்தி மன்றல்‌ தேர்திறம்‌ வராடி 

பபரிய வராடி சாயரி பஞ்சமம்‌ 

திராடம்‌ அழுங்கு தனாசி சோமராகம்‌ 

மேகராகதந்‌ துக்க ராகங்‌ 

கொல்லி வராடி காந்தாரம்‌ சிகண்டி. 

தேசாக்கிரி சுருதி காந்தாரம்‌ இவை 

பிருபதும்‌ பாலை யாழித்‌ திறமென்ப 
பாலையாழ்த்திறத்தின்‌ வகை இருபது. அவை: தக்கராகம்‌, 
அந்தாளிபாடை., அந்தி, மன்றல்‌, நேர்திறம்‌, வராடி, பெரிய 
வராடி, சாயரி, பஞ்சமம்‌, திராடம்‌, அழுங்கு, தனா, சோம 
ராகம்‌, மேகராகம்‌, துக்கராகம்‌, கொல்லிவராடி, காந்தாரம்‌, 
சிகண்டி, தேசாக்கிரி, ச௬இ காந்தாரம்‌ முதலியன. 


2. குறிஞ்சியாழ்த்‌ திறன்‌ வதையின்‌ பெயர்‌ : 
தட்ட பாடை யந்தாளி மலகரி 
விபஞ்சி காந்தாரஞ்‌ செருந்தி கெள 
உதயகிரி பஞ்சுரம்‌ பழம்‌ பஞ்சுரம்‌ 
மக ராகக்‌ குறிஞ்சி ககேதாளி 
குறிஞ்ச கெளவாணம்‌ பாடை தர்துங்கராக 
நாக மருள்‌ பழந்தக்க ராகம்‌ 


62 


திவ்விய வராடி முதிர்ந்த விந்தள 
மனுத்திர பஞ்சமந்‌ தமிழ்க்குச்சரி யருட்‌ 
புரி நாராயணி நட்ட ராக 

மிராமக்கிரி வியாழக்‌ குறிஞ்சி பஞ்சமம்‌ 
தக்க ணாதி சாவகக்‌ குறிஞ்சி 

யாரநந்தை யெனவிவை முப்பித்‌ திரண்டுங்‌ 
குறிஞ்சி யாழ்த்‌ திறமாகக்‌ கூறுவர்‌ 


3. மருதயாழ்த்‌ திறன்‌ வகை பதினாறு : 
தக்கேசி கொல்லி யாரிய குச்சரி 

நாகதொனி சாதாளி யிந்தளந்‌ தமிழ்வேளர்‌ 
கொல்லி காந்தாரங்‌ கூர்ந்த பஞ்சமம்‌ பாக்கழி 
தத்தன பஞ்சம மாதுங்க ராகம்‌ 
கொசிகஞ்‌ சீகாமரஞ்‌ சாரல்‌ சாங்கிமம்‌ 
எனவிவை பதினாறு மருதயாழ்த்‌ திற£ன :” 
அவை: 


தக்கேசி, கொல்லி, ஆரியகுச்சரி, நாகதொனி, சாதாளி, 

இந்தளம்‌, தமிழ்வேளர்கொல்லி, காந்தாரம்‌, கூர்ந்த 

பஞ்சமம்‌, பாக்கழி, தத்தள பஞ்சமம்‌, மாதுங்க ராகம்‌, 

கெள௫ூகம்‌, கோமரம்‌, சாரல்‌, சாங்கிமம்‌ ஆகியவை. 

4. செவ்வழியாழ்த்‌ திறன்‌ வகையின்‌ பெயர்‌ : 

குறண்டி யாரிய வேளர்‌ கொல்வி 

தணுக்காஞ்சீ பியந்தை யாழ்பதங்‌ காளி 

கொண்டைக்கிரி, சீவனி, யாமை சாளர்‌ 

பாணி நாட்டந்‌ தாணு முல்லை 

சாதாரி பைரவம்‌ காஞ்சி யெனயிவை 

பதினாறுஞ்‌ செவ்வழி யாழ்த்திற மென்ப 

அவை : 
குறண்டி, ஆரிய வேளர்கொல்லி, தணுக்காஞ்சி, பியந்தை, 
யாழ்பதம்‌, காளி, கொண்டைக்‌ கிரி, சீவனி, யாமை, 
சாளர்பாணி, நாட்டம்‌, தாணு, முல்லை, சாதாரி, பைரவம்‌, 
காஞ்சி ஆகியவை. 


மற்றும்‌ திறத்தின்‌ பெயர்‌ : 
தாரப்பண்டிறம்‌ பையுள்‌ காஞ்சி 
படுமலை யபிவை நாற்றுமூன்று திறத்தன, 
மேலும்‌ தாரப்பண்டிறம்‌, பையுள்காஞ்சி, படுமலை இம்‌ மூன்றும்‌ 
நூற்றுமூன்று பண்களின்‌ வகையில்‌ சேரும்‌ : 
இ: 


66 


பாலையாழ்த்திறன்கள்‌ 20 
குறிஞ்சியாழ்த்திறன்கள்‌ 22 
மருதயாழ்த்திறன்கள்‌ 6 
செவ்வழியாழ்த்திறன்கள்‌ 76 
தாரப்பண்டிறம்‌ ஆகியவை 2 


நாற்பெரும்‌ பண்களும்‌ நால்வகை சாதியும்‌ 76 


ஆக மொத்தம்‌ 108 பண்கள்‌ 


 வவககளி எனக்‌ படியார்‌ 


நால்வகை யாழ்கள்‌ என்னும்‌ பெரும்‌ பண்கள்‌ எங்ஙனம்‌ 
வட்டப்பாலையில்‌ வகுக்கப்படுகின்றன என்பதும்‌ அவற்றிற்கு 
உரிய அலகு முறைகள்‌ என்ன என்பதை மிகத்திறம்பட தமிழிசை 
இலக்கணம்‌ கூறும்‌. இந்த அலகு முறையே (காற்‌ சரமுறை) 
பின்னர்‌ சுருதி என வடமொழியினரால்‌ வகுக்கப்பட்டு அடிப்படை. 
இலக்கணம்‌ புரியாமையால்‌ இசையுலகில்‌ அளவற்ற குழப்பங்‌ 
களை உண்டுபண்ணியுள்ளது. பல இசை நூலாசிரியர்கள்‌ 
மரண்பட்ட கொள்கைகளைக்‌ கைக்கொண்டு குழப்பங்களுக்கு 
ஒரு முடிவு காணாமல்‌, இந்த அலகுமுறையே வேண்டாம்‌, 
இவற்றை கமகமாகவே கொள்வோம்‌ என்று துணிந்து முடிவில்‌ 
வேங்கடமகியின்‌ எழுபத்திரண்டு மேளகர்த்தா முறையைப்‌ பின்‌ 
பற்றும்படியாக ஆயிற்று. எனினும்‌, பண்கள்‌ மிகச்‌ சிறந்த 
இலக்கண அடிப்படையில்‌ அமைக்கப்பெற்ற தால்‌ (அழியாமரபு”” 
என்று இளங்கோ அடிகளால்‌ போற்றப்பட்ட வண்ணம்‌ இன்றும்‌ 
இப்பண்கள்‌ அழியா இசை ஓவியங்களாக நம்மிடையே உலவி 
வருகின்றன. தமிழ்நாட்டின்‌ நாகசுரக்‌ கலைஞர்கள்‌ ஒரு இரவு 
முழுவதும்‌ கூட ஒரு பண்ணையே பல்லாயிரக்கணக்கான மக்கள்‌ 
மெய்மறந்து இசையில்‌ ர௫த்துக்‌ கேட்கும்‌ வண்ணம்‌ -இசைத்‌ 
தார்கள்‌. இன்றும்‌ இசைக்கிறார்கள்‌ என்பதே நமக்கு உண்மை 
யான சான்று. திருவாவடுதுறை ராஜரத்தினம்‌ பிள்ளையவர்கள்‌ 
இதற்குச்‌ சிறந்த சான்று. நாதசுரமும்‌, தவில்‌ என்ற பெரும்‌ 
வாத்தியமும்‌ காற்றில்‌ தவழ்ந்து பல மைல்கள்‌ தூரம்‌ வரைக்‌ 
கேட்கும்படியான இயல்பு கொண்டிருப்பதே இதன்‌ சிறப்பு. 
தென்னாட்டுக்‌ கோயில்களும்‌ நாதசுரமும்‌ தவில்‌ வாத்தியமும்‌ 
மங்களகரமான சூழ்நிலையை நாட்டுக்கு கொடுப்பன. இவை 
யன்றி வீணை என்னும்‌ யாழ்வகை, குழல்‌, மத்தளம்‌, தண்‌ 
ணுமை ஆகிய ஓஒப்பற்றக்‌ கருவிகளும்‌, பரதமும்‌, கூத்து வகை 
களும்‌ தமிழ்ப்‌ பண்பாட்டின்‌ அரிய செல்வங்களாகும்‌. 


15. நாற்றேரும்‌ பண்கள்‌ தோன்றும்‌ வகை 


இதுவரை நால்வகை யாழும்‌ அவற்றில்‌ பிறக்கும்‌ நால்வகைச்‌ 
சாதிப்பண்களும்‌ ஆகப்‌ பதினாறு பெரும்‌ பண்களும்‌ நால்வகை 
யாழின்‌ திறன்‌ வகைகளும்‌ ஆக நூற்றிமூன்று பண்களின்‌ வகை 
களைப்‌ பார்த்தோம்‌. ரா௫ிச்சக்கர வட்டத்தில்‌ இந்நால்‌ வகைப்‌ 
பெரும்‌ பண்கள்‌ தோன்றிய வகையென்ன என்பது பற்றியும்‌ 
சிலப்பதிகார உரைகளில்‌ விரிவாகக்‌ கூறப்பட்டுள்ள து. 


"தாரத்‌ துழைதோன்ற பாலையாழ்‌ தண்குர 
ரோரு முழைத்‌ தோன்றகுநிஞ்சி யாழ்‌ -- தேரே 
இளிகுரலிற்‌ றோன்ற மருதயாழ்‌ துத்த 
மிஸியிற்‌ பிறக்க நெய்தல்‌ யாழ்‌”' 


பன்னிரண்டு இராசி வட்டத்தில்‌ இன்ன சுரத்திற்கு இன்ன வீடு 
என்பதை இரண்டு சூத்திரங்களால்‌ வகைப்படுத்திக்‌ கூறப்பட்‌ 
டுள்ளது. இவ்விதம்‌ கொடுத்துள்ள வட்டப்பாலையில்‌ இட 
பத்தில்‌ குரல்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. 


இடபம்‌ குரல்‌ என்று வைத்துக்‌ கொண்டு கொடுக்கப்‌ 
பட்டுள்ள சுரத்தானங்களைப்‌ பார்க்கும்பொழுது படுமலைப்‌ 
பாலை. அதாவது கரகரப்ரியா இராகம்‌ தோன்றுகிறது. மேற்‌ 
கூறிய வட்டப்பாலை (பக்கம்‌ 48) எந்த யாழை எங்கு தோற்று 
விக்கிறது என்பலைத முற்கூறிய சூத்திரத்்‌தின்படி. வகைப்படுத்திக்‌ 
காண்போமாஃ, 


1, தாரத்து உழை தோன்ற பாலையாழ்‌ : 


பாலையாழ்‌ என்பது செம்பாலைப்‌ பண்ணைக்‌ குறிக்கின்றது. 
இவ்வட்‌்டத்தில்‌ தாரத்தில்‌ உழை தோன்றும்‌ வீடு மீனம்‌. குரல்‌ 
மீனத்தில்‌ ஆரம்பிக்க சுரங்களை ஹார்மோனியத்தில்‌ கணக்கிடு 
வதுபோல்‌ வகைப்படுத்தினால்‌ பின்வரும்‌ சுரங்கள்‌ வருகின்றன. 


மீனம்‌ ௪ குரல்‌ 
மேடம்‌ ழு 

இடபம்‌ ரிஃ துத்தம்‌ 
மிதுனம்‌ ர 

கடகம்‌ கு கைக்கிளை 
இம்மம்‌ ம! உமை 
கன்னி 

துலாம்‌ ப இளி 
விருச்சிகம்‌ 

தனுசு கு3 விளரி 
மகரம்‌ 


கும்பம்‌ நி? தாரம்‌ 


68 


பாலையாழ்‌ என்பது செம்பாலைப்‌ பண்ணாகிய சங்கரா 
பரணம்‌. இந்த யாழின்‌ முதற்பண்‌ படுமலைப்‌ பாலை என்னும்‌ 
கரஹரப்ரியா. ஆகையால்‌ அதன்‌ நிஷாதுத்திலிருநீது துவங்கும்‌ 
பண்‌ செம்பாலைப்‌ பண்ணாகிறது. செம்பாலைப்‌ பண்‌ முதலா 
வதாக இருந்தால்‌ அதனுடைய ரிஷபம்‌ குரலாக படுமலைப்‌ 
பாலைத்‌ தோன்றும்‌. 


2. தண்குரல்‌ ஒரு முழைத்‌ தோன்ற குறிஞ்சி யாழ்‌ : 


குறிஞ்சி யாழின்‌ ஏழிசை வீடுகளை வகைப்படுத்‌ இனால்‌ பின்‌ 
வருமாறு அமையும்‌. 


துலாம்‌ ௫ குரல்‌ 
விருச்சிகம்‌ 

தனுசு ர்‌ துத்தம்‌ 
மகரம்‌ 

கும்பம்‌ கஃ கைக்கிளை 
மீனம்‌ - ம உழை 
மேடம்‌ 

இடபம்‌ ப இளி 
மிதுனம்‌ 

கடகம்‌ கு? விளரி 
சிம்மம்‌ ்‌ நி தாரம்‌ 
கன்னி 


குறிஞ்சியாழ்‌ என்பது அரிக்காம்போதி இராகம்‌, செம்பா 
லைப்பண்‌ வரிசையில்‌ இளி குரலாக வரும்‌ கோடிப்பாலையாகும்‌. 
தேவாரப்பண்‌ முறையில்‌ இதுநாள்‌ வரை குறிஞ்சிப்பண்‌ணை 
அரிக்காம்போதி என்றே வழக்கில்‌ கொண்டுள்ளார்கள்‌. எனினும்‌ 
பாலை அல்லது பண்‌ வரிசைகள்‌ பலவிதமாக மாற்றி மாற்றி 
அமைத்துக்‌ கூறப்படுவதால்‌ இந்தப்‌ பண்‌ இந்தப்‌ பாலையைக்‌ 
குறிக்கிறது என்ற கருத்தில்‌ முரண்பாடுகளும்‌ ஏற்படுகின்‌ றன. 
எனினும்‌ எந்தக்‌ கோட்பாடு ௮திக அளவில்‌ சூத்திரங்களுக்கு 
ஓத்திருக்கின்றனவோ அவற்றையே நாம்‌ கைக்கொள்வது சிறப்‌ 
பைத்‌ தரும்‌. 


3. நேர இளி குரலிற்றோன்ற மருதயாழ்‌ : 


இந்த சூத்திரத்தின்படி வட்டப்பாலையில்‌ கிடைக்கும்‌ ஏழு 
வீடுகளை வகைப்படுத்திக்‌ காண்போமாக : 


69 


இடபம்‌ ௪ குரல்‌ 
மிதுனம்‌ 

கடகம்‌ ரி? துத்தம்‌ 
சிம்மம்‌ க] கைக்கிளை 
கன்னி 

துலாம்‌ [2 உமை 
விருச்சிகம்‌ 

தனுசு ப இளி 
மகரம்‌ 

கும்பம்‌ கு விளரி 
மீனம்‌ நி! தாரம்‌ 
மேடம்‌ 


மருதயாழ்‌ என்பது இந்த நிரலின்படி. கரஹரப்ரியா இராகம்‌ 
அதாவது படுமலைப்பாலை--ஆனால்‌ * ஏத்து மிடபம்‌ அலவ 
னுடன்‌ யங்‌ கோற்றனுக்கும்பமொடு மீனமிவை--பார்த்து 
*குரல்‌ முதற்றார மிறுவாய்க்கிடந்த நிரலேழுஞ்‌ செம்பாலை நேர்‌” 
என்று கூறும்‌ சூத்திரத்தின்படி. (பக்கம்‌ 48) இப்பாலை செம்‌ 
பாலையாகிறது. ஆனால்‌ இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும்‌ நீரலின்‌ 
படி. இது செம்பாலையல்ல. தாரத்துள்‌ தோன்றும்‌ உழை என்ற 
கூற்றின்படி. பாலைப்‌ பண்‌ என்பது செம்பாலைப்‌ பண்‌ ஆகிறது. 
குஞ்சை ஆபிரஹாம்‌ பண்டிதர்‌ அவர்கள்‌ ஐந்து ஐந்தாக ௪--ப 
முறையில்‌ சுரங்களைப்‌ பெறும்போது மருதப்‌ பண்‌ செம்பாலைப்‌ 
பண்ணாகிறது என்று கொள்கிறார்கள்‌. முதற்பண்‌ செம்பாலை 
என்னும்‌ சங்கராபரணமே என்று உறுதியாகக்‌ கொள்கிறார்கள்‌. 
ஒவ்வொரு சூத்திரமும்‌ ஓவ்வொரு விதமான நிரலைக்‌ கொடுக்கும்‌ 
போது முதற்பாலை இன்னது என்று தீர்மானிப்பதில்‌ சரமம்‌ 
ஏற்படுகிறது. ஆகவே நாம்‌ ஏதாவது ஒரு நிரலை உறுதிப்படுத்திக்‌ 
கொண்டு அதன்‌ வழியே பண்களின்‌ வகைகளைக்‌ தீர்மானிக்க 
வேண்டியவர்களாக இருக்கின்றோம்‌. இருநூறு ஆண்டுகளுக்கு 
முன்னரே ஏற்பட்ட. 72 மேளகர்த்தா முறையில்கூ.ட.. பல இரா 
கங்கள்‌ பெயர்‌ வேறுபாடு கொண்டுள்ளன. செம்பாலைப்பண்‌ 
என்பது சங்கராபரணம்‌ தாரத்துமை தோன்றும்‌ என்ற சூத்திரம்‌ 
மேற்குறித்த வட்டப்பாலையின்‌ இராசி வீடுகளில்‌ ஏழு சுரங்கள்‌ 
அமைந்திருத்தல்‌ செம்பாலைப்‌ பண்ணையே உணர்த்துகிறது. 
தாரத்துழை தோன்ற செம்பாலைப்பண்‌ பிறக்கக்‌ காரணம்‌ 
இந்த வட்டப்பாலைச்‌ சக்கரமானது மருதப்‌ பண்ணாகஇய 
கரஹரப்ரியாவை (படுமலைப்‌ பாலையை) முதன்மையாகக்‌ 
கொண்டிருத்தலால்‌ செம்பாலைப்பண்‌ காரத்தைக்‌ குரலாகக்‌ 
கொள்கிறது, 


70 


ஆய்ச்சியர்குரவையிலே, சிலப்பதிகாரம்‌ செம்பாலைப்‌ 
பண்ணை முதன்மையாகக்‌ காட்டும்‌. குரல்‌ குரலாயது செம்‌ 
பாலை, துத்தம்‌ குரலாயது படுமலைப்பாலை; கைக்கிளை 
குரலாயது செவ்வழிப்பாலை; உமை குரலாயது அரும்பாலை; 
இளி குரலாயது கோடிப்பாலை; விளரிகுரலாயது விளரிப்பாளல 
தாரம்‌ குரலாயது மேற்செம்பாலை, 
இப்பாலை யாழுள்ளே ஏழு பாலையிசை பிறக்கும்‌ என்று 

கூறி செம்பாலை பண்ணிலே துத்தம்‌ குரலாகும்போது விரவி 
வரும்‌ மாத்திரை கணக்குகளையும்‌ கீழ்வரும்‌ சூந்திரம்‌ 
நுவல்கிறது-- 

குரலிளியிற்‌ பாகத்தை வாங்கிமீயா ரொன்று 

வரையாது தாரத்‌ துழைக்கும்‌ ... விரைவின் றி 

யெத்தும்‌ விளரி அிளைக்கீக்க £2வந்திழையாய்‌ 

துத்தம்‌ குரலாகுஞ்‌ சொல்‌ 
ஒவ்வொரு நரம்பிற்கும்‌ உரிய மாத்திரைக்‌ கணக்குகளைப்‌ பற்றி 
பின்னர்‌ கூறுவோம்‌. இந்தச்‌ சூத்திரம்‌ செம்பாலைப்பண்ணின்‌ 
துத்தம்‌ குரலாகும்போது படுமலைப்பாலை உண்டாவதைக்‌ 
குறிக்கிறது. அதே போன்று படுமலைப்பாலையின்‌ தாரம்‌ 
குரலாகும்போது செம்பாலைப்பண்‌ தோன்றுகிறது. மருதப்‌ 
பண்ணை முதன்மையாக வைத்து வேனிற்காகையில்‌ நாற்பெரும்‌ 
பண்களும்‌ பேசப்படுகிறது. ஆய்ச்சியர்‌ குரவையில்‌ செம்பாலைப்‌ 
பண்‌ முதன்மையாக ஏழ்பெரும்பாலைகளும்‌ தோன்றும்‌ வகை 
பேசப்படுகிறது. 


4. துத்தமிளியிற்‌ பிறக்க நெய்தல்‌ யாழ்‌ 2 


நெய்தல்‌ யாழின்‌ ஏழு சுரங்கள்‌ அடையும்‌ ராசி வீடுகளை 
இங்கு வகைப்படுத்துவோம்‌. 


குனுசு ௪ குரல்‌ 
மகரம்‌ 

கும்பம்‌ றிஃ துத்தம்‌ 
மீனம்‌ க்‌ கைக்கிளை 
மேடம்‌ 

இடபம்‌ ம3 உழை 
மிதுனம்‌ 

கடகம்‌ ப இளி 
சிம்மம்‌ கு விளரி 
கன்னி 

துலாம்‌ இ! தாரம்‌ 


விருச்சிகம்‌ 


77 


இத்த நிரலின்படி. நாம்‌ அடையும்‌ பண்‌ விளரிப்பண்‌, செம்‌ 
பாலைப்‌ பண்ணின்‌ விளரியில்‌ தோன்றும்‌ விளரிப்பண்ணே 
யாகும்‌ இது. ஒவ்வொரு முதன்மையானப்‌ பண்ணும்‌ அகம்‌, 
புறம்‌, அருகு, பெருகு என்று நான்கு காதிகளுக்கேற்ப நான்கு 
வகைப்‌ பண்களைத்‌ தோற்றுவிக்கும்‌. 


ஆயப்பாலையில்‌ பன்னிரெண்டு அரைச்‌ சுரங்களே இருக்க 
வட்டப்பாலையில்‌ இரண்டு சுரங்களில்‌ ஒரு அலகைக்‌ குறைத்துப்‌ 
பாடும்‌ வழக்கு தெரிவிக்கப்படுகிறது. 


நாற்பெரும்‌ யாழும்‌ நாற்பெரும்‌ பண்ணே என்று முன்னர்‌ 
கூறியபடி, நாற்பெரும்‌ பண்கள்‌ தோன்றும்‌ வகையை இத. வரைப்‌ 
பார்த்தோம்‌. இனி நரம்புகளுக்கு மாத்திரைகள்‌ அளவு கூறும்‌ 
இலக்கணத்தைப்‌ பார்ப்போம்‌. 
நரம்புகளின்‌ மாத்திரைகள்‌ வருமாறு, £ 
குரல்‌ துத்தம்‌ நான்கு கிளைமூன்று இரண்டாம்‌ 
குரையா வுழை இளி நான்கு--விரையா 
விளரியெனின்‌ மூன்றிரண்டு தாரமெனச்‌ சொன்னார்‌ 
களமிசசர்‌ கண்ணுற்‌ றவர்‌ 


இவற்றில்‌ 
குரலுக்கு நரம்பு உடதான்கு 
துத்தத்திற்கு நாம்பு உ நீரன்கு 
இளைக்கு ட்டின்று 
ர ய இரண்டு 
விக்க ட. 
தூரத்திற்கு ௨ இரண்டு 


ஆக மொத்தம்‌ மாத்திரைகள்‌ இருபத்திரண்டு. இதைக்‌ 
தான்‌ 28 சுருதிகள்‌ (துவாவிம்சதி சுருதி) என்று சாரங்கத்‌ 
தேவரின்‌ சங்கே ரத்னாகரம்‌ முழங்குகிறது. இவ்விதம்‌ இருபத்‌ 
இரண்டு மாத்திரைகள்‌ அல்லது அலகுகள்‌ ஏற்படக்‌ காரணம்‌ 
என்ன என்பதையும்‌ ஆப்ரஹாம்‌ பண்டிதர்‌ அவர்கள்‌ மற்று 
மொரு இராசிச்‌ சக்கர வட்டத்தினால்‌ விளக்குகிறார்கள்‌. ஏழு 
சுரங்களில்‌ இரண்டு சுரங்களுக்கு ஒவ்வொரு மாத்திரை 
குறைத்துச்‌ சொல்லப்பட்டிருக்கிறுது. அரைச்‌ சுரத்தைக்‌ காற்‌ 
சுரமாக அமைத்துப்‌ பாடும்‌ இலக்களசமே இது, 

ஆயப்பாலையாகிய பன்னிரு அரைச்சுரங்கள்‌ பொதுவாக 
யாரும்‌ பயிலக்கூடிய ஒன்று. ஆனால்‌ காற்சுர முறையைப்‌ பயன்‌ 
படுத்தி பண்களின்‌ நுட்பமான பகுதியை இசை வடிவில்‌ வடித்துக்‌ 


74 


காண்பித்தல்‌ இசை வல்லுதார்க்கு இயலும்‌. யாழ்‌ வல்லுநர்கள்‌ 
இசை நுட்பங்களையெல்லாம்‌ காண்பித்து இசைப்பதை சங்க 
கநூரல்கள்‌ பல இடங்களில்‌ சிறப்பாகப்‌ பேசும்‌, ஆய சுலைகள்‌ 
அறுபத்திநான்கும்‌ இருந்தபோதிலும்‌ இசைக்கலை மிகவும்‌ 
நுண்ணியது. இசையின்பம்‌ அளவிடற்கரியது. ஆசுவேதான்‌ 
வள்ளுவர்‌ பெருந்தகையும்‌, 


** செல்வத்துட்‌. செல்வம்‌ டசவிச்‌ செல்வம்‌ £? என்று கூறு 
கிறார்‌. 


ஐந்து புலன்சளால்‌ நுகரக்கூடிய எல்லா இன்பங்களைவிட 
செவியின்பம்‌, இசையின்பம்‌ மிகச்‌ சிறப்பானது. தொன்மைக்‌ 
காலத்திலேயே மிகப்‌ பண்பாடுற்றிருந்த தமிழ்‌ சமுதாயமானது 
இந்நுண்ணிய இசை முறைகளைப்‌ பாகுபாடு செய்து இலக்கணம்‌ 
வகுத்து வைத்திருப்பது நமக்குச்‌ சொல்லொணா வியப்பையும்‌ 
பெருமிதத்தையும்‌ அளித்தற்குரியதாகவுள்ளது. இக்காலத்‌ 
திலும்‌ கூட. வெறும்‌ பன்னிரண்டு அரைச்‌ சுரங்களையே வைத்துக்‌ 
கொண்டு உலக இசைக்‌ கலைகள்‌ நடந்து கொண்டிருக்க நமது 
பழம்பெரும்‌ தமிழ்‌ நாகரிகம்‌ இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு 
முன்னரே இத்தகைய உன்னதமாக இசைக்கலையைப்‌ போற்றிப்‌ 
பேணியிருப்பது மிக்க அதிசயத்திற்குரியது. இசைக்கலையின்‌ 
ஒப்பற்ற இந்த இலக்கணத்தைக்‌ கொண்டே நமது அழியா 
மரபாகிய தமிழிசைப்‌ பண்பாட்டை நாம்‌ நினைந்து போற்றி 
இறும்பூது கொள்ளலாம்‌. 


நாற்பெரும்பண்கள்‌ நான்கு சாதிகளாகப்‌ பெருகும்‌ வகை 
யும்‌ அவைகளின்‌ மாத்திரைக்‌ கணக்குகளும்‌ கீழே காணும்‌ இராச 
சக்கரமாகிய வட்டப்பாலையில்‌ விளக்கமாசக்‌ கொடுக்கப்பட்‌ 


இள்ளது. 


மீன ராசி வீட்டில்‌ பாலை யாழும்‌ இடப ராசி வீட்டில்‌ மருத 
யாமும்‌ துலா ராசி வீட்டில்‌ குறிஞ்சி யாமும்‌ தனுசு ராச வீட்டில்‌ 
நெய்தல்‌ யாழும்‌ பிறக்கக்‌ காண்கிறோம்‌. இவ்வட்டத்தில்‌ முதற்‌ 
பண்‌ மருதப்‌ பண்ணாக வகுக்கப்பட்டிருக்தலால்‌ இது மருத 
யாழ்‌ என்று அழைக்கப்பெறும்‌. 


16. வட்டப்பாலையில்‌ நால்வகை ய்‌ரழ்‌ 


௦ 





ல்வகை யாழாம்‌ நாற்பெரும்‌ பண்ணிற்கும்‌ இலக்கணம்‌ 


நா 
கூறிய பின்‌ ஒவ்வொரு நரம்பிற்கும்‌ மாத்திரைகள்‌ (அலகு முறை) 
கூறப்படுகின்றது. 

ஈ குரல்‌ துத்தம்‌ நான்கு கிளை மூன்று இரண்டாம்‌ 
குரையா உழை இளி தான்கு--விரையா 
விளரியெனின்‌ மூன்று இரண்டு தாரமெனச்‌ சொன்னார்‌ 
களரிசேர்‌ கண்ணுற்றவர்‌ £' 


குரல்‌, துத்தம்‌, இளி -- இவை ஒவ்வொன்றும்‌ 

நான்கு மாத்திரைகள்‌ பெறும்‌. 
கைக்களை, விளரி -- இவை ஓவ்வொன்றும்‌ 

மூன்று மாத்திரைகள்‌ பெறும்‌. 
உழை, தாரம்‌ -. இவை ஓவ்வொன்றும்‌ 


இரண்டு மாத்திரைகள்‌ பெறும்‌. 


74 


ஆக மொத்தம்‌ இருபத்திரண்டு மாத்திரைகள்‌ உள்ளன. 
இதையே தீ்வாவிம்சதிச்ருதி என்று இருபத்திரண்டு சுருதிகள்‌ 
என்று சாரங்கதேவரின்‌ ரத்னாகரம்‌ என்ற வடமொழி நூல்‌ கூறு 
கஇன்றது. 

முன்பக்கம்‌ கொடுத்துள்ள இராச வட்டத்தில்‌ இவ்விதமே 
சுரங்களுக்கு மாத்திரைகள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. இரண்டு 
சுரங்களில்‌ ஒவ்வொரு அலகைக்‌ குறைத்துப்‌ பாடும்‌ முறையே 
இவ்விதம்‌ கூறப்படுகிறது என்று ஆபிரஹாம்‌ பண்டிதர்‌ அவர்கள்‌ 
கூறியுள்ளார்கள்‌. நாம்‌ இப்போது பயிலும்‌ கர்நாடக இசையில்‌ 
இராகங்களில்‌ இவ்விதம்‌ ஒரு அலகு, $ அலகு, ஏன்‌ $ அலகும்‌ கூட 
குறைத்தோ உயர்த்தியோ பாடும்‌ வழக்கம்‌ இருந்து வருகிறது. 
இந்த மரபுக்குரிய இலக்கணத்தை நாம்‌ தமிழ்‌ இலக்கியங்களிலே 
சிறப்பாக சிலப்பதிகாரத்திலும்‌ ௮தன்‌ உரைகளிலும்‌ உரைக்கக்‌ 
காண்கிறோம்‌. இந்த தமிழிசை இலக்கண மரபு வெளிச்சத்திற்கு 
வந்தால்தான்‌ வடமொழி நூல்களாகிய பர தநாட்டிய சாஸ்திரம்‌ 
சங்கீத ரத்னாகரம்‌ இவைகளுக்கும்‌ தெளிவு காணமுடியும்‌. 


நாற்பெரும்‌ பாலைகளாகிய நான்கு வகை யாழ்களும்‌ நான்கு 
சாதிகளைப்‌ பெற்று நான்கும்‌ நான்கும்‌ பதினாறும்‌ பெரும்‌ பண்‌ 
களாகத்‌ இகழ்சின்றன. இவ்வாறு பண்களின்‌ நால்வகைச்‌ சாதி 
களைப்‌ பற்றி சிலப்பதிகாரம்‌, வேனிற்காதையில்‌ பேசப்படு 
கின்றது. 
“உழை முதலாகவும்‌, உழையீ றாகவும்‌ 

குரன்‌ முதலாகவும்‌ குரலீ ராகவும்‌ 

அகநிலை மருதமும்‌ புறநிலை மருதமும்‌ 

அருகியன்‌ மருதமும்‌ பெருகியன்‌ மருதமும்‌ 

நால்வகை சாதியும்‌ நலம்‌ பெற நோக்கி '' 


இவ்விதம்‌ நாற்பெரும்‌ பண்களும்‌ நால்வகை சாதிகளாகப்‌ 
பெருகும்போது பதினாறு பண்கள்‌ ஏற்படுகின்றன. நால்வகை 
சாதி என்பதாவது ஓரு பண்‌ குரல்‌ முதலாகத்‌ தோன்றிப்‌ பின்‌ 
கைக்கிளை குரலாகவும்‌, இளி குரலாகவும்‌, தாரம்‌ குரலாகவும்‌, 
இிருஹபோதம்‌ ஆல்லது பண்ணுப்‌ பெயர்த்தல்‌ என்ற முறைப்படி 
வெவ்வேறு சுரங்களில்‌ அலகு முறைகள்‌ மாறி நிற்கும்படியாகத்‌ 
தோற்றுவிக்கும்‌ இசை வழக்கு. மருகயாழில்‌ முறையே சட்சமம்‌, 
மத்திமம்‌, பஞ்சமம்‌, சிறியதாரம்‌ ஆகியவற்றிலிருந்து நான்கு 
சாதிப்‌ பண்களும்‌ பிறக்கின்றன. பிற யாழ்வகைகளுக்கு உரிய 
சூத்திரங்கள்‌ நமக்குக்‌ கிடைக்கவில்லை. 


சுவாமி விபுலானந்த அடிகள்‌ இத்த நான்கு வகை சாதிகளும்‌ 
மருகப்‌ பண்ணின்‌ ஓரே நிலையைத்தான்‌ காட்டுகின்றது என்ற 


72 


கருத்தைக்‌ கொள்கிறார்‌. இது மேனாட்டு முறையின்‌ வழக்கு. 
அதாவது குரல்‌ குரலாக விளங்கும்‌ செம்பாலைப்பண்‌ குரல்‌ 
தரிபினால்‌ இளி குரலாகக்‌ கொள்ளுமிடத்து ஒரு சுரம்‌ குற்றிசை 
யாக வரும்‌. செம்பாலைப்பண்‌(சங்கராபரணம்‌) அதாவது 0 ற௨]0 
என்னும்‌ பாலையாக இருக்கும்போது, அதன்‌ இளி குரலாக 
மாறினால்‌ அரிக்காம்போதி இராகம்‌ அதாவது கோடிப்பாலைப்‌ 
பண்‌ அல்லது குறிஞ்சிப்பண்‌ தோன்றும்‌. மேனாட்டிசை முறையில்‌ 
தாரம்‌ என்னும்‌ நிஷாதம்‌ அரைச்சுரம்‌ குறைந்துள்ளதை அரைச்‌ 
சுரம்‌ மேலே உயர்த்தி மீண்டும்‌ சங்கராபரணத்தின்‌ சுரநிலை 
களையே நிறுவுவர்‌. 0. 18/௦1 என்பது 6, ]8]௦0 ஆஇவிடும்‌. 
எந்த சுரத்தில்‌ குரலை நிறுத்தினாலும்‌ அதற்கு ஏற்ப பிறச்‌ 
சுரங்கள்‌ 0 நரகர௦ம ஆயை சங்கராபரணத்தின்‌ சுரங்களையே 
பெற்றிருக்கும்‌. மேனாட்டு இசையில்‌ மேஜர்‌, மைனர்‌ என்று 
இரண்டே இராகங்கள்‌ கையாளப்படுகின்றன. ஆனால்‌ பண்கள்‌ 
வெவ்வேறு சுரங்களில்‌ நிலைநிறுத்தப்பெற்று 10௦1௧1 781213) என்ற 
ஓசை நயத்தை பல ஸ்தாயிகளிலும்‌ பொலியக்‌ கோத்து இ சைக்‌ 
கும்‌. விபுலானந்த அடிகளின்‌ கருத்தின்படி. நான்கு சாஇப்பண்‌ 
களும்‌ ஓரே பண்ணை இசை நடத்தியிருந்தால்‌ நமக்கு இத்தனை 
ஆயிரக்கணக்கான பண்கள்‌ கிடைத்திருக்குமோ என்பது கேள்வி, 
முதற்பாலையின்‌ சுரங்களை அப்படியே வைத்துக்கொணடு குரல்‌ 
இரிபு முறை செய்ததால்‌ நால்வகைப்‌ பண்கள்‌ மட்டுமல்லாது 
சுருதி அல்லது அலகு திலையிலும்‌ பல வேறுபாடுகள்‌ தோன்றி 
நமக்கு எண்ணற்ற நுண்சுரங்கள்‌ கிடைத்தற்கு வாய்ப்பு ஏற்‌ 
பட்டது. 
சிலப்பதிகாரம்‌ கானல்‌ வரியில்‌ இவ்விதம்‌ பண்ணுப்பெயர்த்‌ 
துப்‌ பாடும்‌ அரிய வழக்கினைப்‌ பற்றிய செய்தி வருகின்றது. 
* இளையிருள்‌ பரந்ததுவே யெற்செய்வான்‌ மறைந்தனனே ”” 
** கதிரவன்‌ பறைந்தனனே காரிருள்‌ பரந்தது வே ”” 
பறவை பாட்டடங்கினவே, பகல்‌ செய்வான்‌ மறைந்தனூன ?? 
“*மதியுமிழந்து கதிர்‌ விழுங்கி வந்ததே இம்மருள்‌ மாலை ”” 
என்று மாலைக்‌ காலம்‌ அணுகி வந்ததால்‌ மாதவி மாலைக்குரிய 
செவ்வழிப்பண்ணை யாழில்‌ இசைக்கின்ற இனிய காட்சியைக்‌ 
காண்கின்றோம்‌. 
** ஆங்கனம்‌ பாடிய ஆயிழை பின்னரும்‌ 

காந்தள்‌ மெல்விரல்‌ கைக்கிளை சேர்குரல்‌ 

தீந்தொடைச்‌ செவ்வழிப்‌ பாலை இசை யெழீஇப்‌ 

பாங்கினிற்‌ பாடியோர்‌ பண்ணுப்‌ பெயர்த்தாள்‌ ?” 
குரல்‌ குரலாக வரும்‌ பாலை செம்பாலைப்பண்‌. கைக்கெளக்‌ 
குரலாக வரும்‌ பாலை செவ்வழிப்பாலை, இவை ஆயப்பாலை 


76 


யைச்‌ சேர்ந்து ஏழ்பெரும்பாலைகள்‌. இதன்பின்‌ நெஞ்சையுருக்‌ 
கும்‌ இரங்கம்‌ பண்ணாகிய விளரிப்பண்ணை, *'நொடி தரும்‌ கம்‌ 
பாலை” எனக்‌ கூறுகிறார்‌ இளங்கோவடிகள்‌. இளி இளையிற்‌ 
கொள்ள என்பது கைக்கிளை இளி யாகும்போது விளரி குரலா 
கிறது. (தநி.௪ரி.க) என்றபடி செவ்வழிப்பஸ்‌ ணை முதலில்‌ 
கைக்கிளை குரலாகப்‌ பெயர்த்து வாசித்தப்‌ பின்னர்‌ விஎளரிப்‌ 
பாலையை, விளரி குரலாக கைக்களை இளியாகப்‌ பண்ணுப்‌ 
பெயர்த்து வாசிக்கின்றார்‌ மாதவி, 1௦0018110௩ என்று கூறப்‌ 
படும்‌ கிரக பேதம்‌, குரல்‌ திரிபு முறை தமிழிசையில்‌ இருந்தது 
என்பதற்கு பெரும்சான்று இப்பாடல்கள்‌. இந்தச்‌ செய்திகள்‌ 
காதாடக இசைக்கு முற்றும்‌ புதியது, புரியாததும்கூட, இவ்விசம்‌ 
அடிப்படை இலக்கணங்களை நாம்‌ அறியாது போனதால்‌ இமை 
உலகில்‌ இராகங்களுக்குரிய அடிப்படை இலக்கணங்கள்‌ கெரி 
யாமல்‌ நாம்‌ திகைக்கலாளோரம்‌. 


சிலப்பதிகாரம்‌ புகார்க்‌ காண்டத்தில்‌ கானல்‌ வரியில்‌ விளரிப்‌ 
பண்ணை மாதவி இசைத்த பாங்கைசக்‌ காண்கிறோம்‌. 


*'நுளையர்‌ விளரி தநொடிதரும்தீம்‌ பாலை 
இணனிகிளையிற்‌ கொள்ள விறுத்தாயான்‌ மாலை 
இளிகிளையிற்‌ கொள்ள விறுத்தாய்‌ மன்னியேற்‌ 
கொசை வல்லா யென்னாவி கொள்‌ வாறி மாலை” 


ஏழ்பேரும்பாலைகளைப்‌ பண்ணுப்‌ பெயர்த்துப்‌ பாடும்‌ வழக்கை 
கானல்வரி கூற நால்வகைச்‌ சாதிப்பண்களை இசைச்ஞாம்‌ 
வமக்கை வேனிற்ததகை அழகுபட பேசும்‌. வேனிற்காலமாகை 


யால்‌ மாதவி 


₹* வானுற நிவந்த மேணிலை மருங்கின்‌ 
டேவனிழ்‌ பள்ளி யேறி” 


“தென்கடல்‌ முத்து”? அணிந்து '*தென்மலைச்‌ சாந்து”! பூசி 
“அதிரா மரபின்‌ யாழ்‌ கை வாங்கி? **மதுர கீதம்‌ பாடினள்‌'' 
என்றம்‌ பின்னர்‌, 


ஒன்பான்‌ விருத்தியட்‌ டலைக்கண்‌ விருதீதி 
நன்பா லமைந்த இருக்கைய ளாகி 
வலக்கைப்‌ பதாகை கோட்டொடு சேர்த்தி 
இடக்கை நால்விரன்‌ மாடகந்‌ தழீஇச்‌ 
செம்புகை ஆர்ப்பே கூடம்‌ அதிர்வே 
வெம்பகை நீக்கும்‌ விரகுனி யறிந்து 
பிழையா மரபின்‌ ஈூரழ்‌ கோவையை 
உழைமுதல்‌ கைக்கிளை யிறுவாய்க்‌ சட்டி 


77 


இணைகிளை பகைநட்‌ பென்றிந்‌ நான்கின்‌ 
இசைபுணர்‌ குறிநிலை யெய்த தோக்கிக்‌ 
குரல்வாய்‌ இளிவாய்க்‌ சேட்டன என்‌ றியும்‌ 
வரன்முறை மருங்கின்‌ ஐந்தினும்‌ ஏழினும்‌ 
உழை ழத லாகவும்‌ உழைய்‌ றாகவும்‌ 
குரன்முத லாகவும்‌ குரல்‌ றாகவும்‌ 

அகநிலை மருதமும்‌ புறநிலை மருதமும்‌ 
அநகியல்‌ மருதமும்‌ பெருகியல்‌ மருதமும்‌ 
நால்வகைச்‌ சாதியும்‌ நலம்பெற நோக்கி £* 
மூவகை இயக்கமும்‌ முறையுளிக்‌ கழிப்பித்‌ 
திறத்து வழிப்படுஉந்‌ தெள்ளிசைக்‌ கரணத்தும்‌ 
புறத்தொரு பாணியிற்‌ பூங்கொடி மயங்கி ; ”' 


என்று இசை இலக்கணத்தின்‌ பல நுட்பங்களைத்‌ திறம்படக்‌ 
கூறிச்‌ செல்கின்றார்‌ இளங்கோ அடிகள்‌. சிலர்‌ சிலப்பதிகாரம்‌ 
ஒரு இரை நூல்‌ அல்ல இசையைப்‌ பற்றிய சிலச்‌ செய்திகள்தாம்‌ 
அதில்‌ இடைக்கப்பெறுகின்றன என்று கூறுகிறார்கள்‌. இவ்வரும்‌ 
காப்பியத்தில்‌ வரும்‌ சில குறிப்புகளே இவ்வளவு அரிய இசை 
இலக்கணங்களை உள்ளடக்கியதாய்‌ இருந்தால்‌ உண்மையில்‌ 
தமிழிசை இலக்கண ருரல்கள்‌ எத்துணை அரிய செல்வங்களாக 
இருந்திருக்கும்‌ என்று நாம்‌ தினைவுகொள்ள வேண்டியிருக்கிறது. 
ச௰ப்பதிகாரக்‌ காவியம்‌ நமக்குக்‌ கிடைத்திருக்க” விட்டால்‌ இன்று 
தமிழிசையின்‌ தொன்மையையும்‌ பெருமையையும்‌ நாம்‌ சிறிதும்‌ 
அறிந்து கொள்ள முடியாது போயிருக்கும்‌. 


மேலே கூறிப சிலப்பதிகாரப்‌ பா._ல்‌ பல இசை நுணுக்கங்‌ 
களைப்‌ பற்றி விவரிக்கின்றது. 


ஒன்பான்‌ விருத்தியுள்‌ தலைக்கண்‌ விருத்தியாவது முதற்செய 
லாக பதுமாசனத்தில்‌ அமர்ந்து யாழைக்‌ கையில்‌ வாங்கி அதிரா 
மரபின்‌ வழி வலக்கையால்‌ நரம்பூகளை மீட்டி, இடக்கை நால்‌ 
விரலால்‌ வீணைத்தண்டினைத்‌ தழுவிக்‌ கொண்டு -- செம்பகை 
ஆர்ப்பு, அதிர்வு, கூடம்‌ என்னும்‌ நரம்புகளின்‌ சுருதி ஸ்தானங்‌ 
களை முறையே சோதித்து பதினாற்கோவையாகிய சகோட 
யாழை உழை குரலாகக்‌ கைக்கிளைத்‌ தாரமாகக்‌ கட்டி மருதப்‌ 
பண்ணின்‌ நான்கு சாதிகளையும்‌ முறையே வாசித்தாள்‌ மாதவி 
என்ற இசை ஓவிபத்தை நமக்குக்‌ காண்பிக்கின்றது. 


78 


பிறு பம சர உ பறம ஒஉயமழமன இ.ய5//[70702/ 00 ௨ங.ர த/இரட ம மூமய[டி- 17/2 
ரக்‌ பச ஈத எடு முர ரஒஙமூறு (ஓராக/எ ஓய மங. ரம மி.மி பாரு யாா௱?்‌ உற 
சமய ௱*,, ரூாலுமு மல. ரச ௫0. (னா முழு117 ராடுாரரமு 29. ரா.ரப2 உராய ப9ஐய௩/எ 
ப்சண்மமா ராயு ரழா*8- ஒழு ௫௭ -ராபமு£ஐகு.மயல ஓஓ மரம உம யமமுரர 07/8 ழமல.ர0௦-௪ 12௪/௪. *ர/ுீஞு௱ராபய௫ 
உர்பஞுாரரமுு “முழாமமாமி) மு பாரா-ர-ர ம ராய இழு யலமுமம௫ :ரா௫பாுறம௫ ராகு.0௫ ரி.பாகல 
ஓம ரம [மி முர மூழா-ரம(இ ஒல. ஒ.ர்மே/எ மூறஅம ௫ ஐ. நீரம்‌ “இய ஒழுருழுி. யரா ருரு 
ர/ட)-ஈ ராமா த 090 உமர கேயறரடு9- [மழ எடுதிலற.௮ ௫0.௫௫] படி புய - (௫ ப [இிரும/௪ 
ரா--௨ மறை ர புமாஎ இழு/௪ பிரி ரம ஏர்‌ ராடு சமமா ௫/௨ 085. முழமதங ர மு.ம.ர(௫] மாமா 
(9 ம5ஐமு9ாமனா-705(இ .ரீ௪௫.0௦/௪ 07.09 பரரறு மழு பரா முழமசியீ ர ராடு முழாமும(/்‌ ௬017-71-17 





ரகர “மிசை மகாகமாடப்‌ ௮ யாகப்‌ 





ககன. 





கு்‌.2 ஐ.பி (751105 கடாாலுிமானறு.. பிமாறமுதீரறவிலு 

9.1.௦ ழு (3/௫. 1மாத௱ ௫ புக மார ரா ஏடு 

ழ/௪ 01. பற (5-7. ம007 88௮0 0௦ ருறஒ றா தல்‌ ஓ 

ராஐ. ரய மபர்‌ உங பம பபற 10௦ ர ரமு பாரா ௫ பியா முலய 
மோ 0119 121௪ மஞ்‌ மூழு//421௪ 


சகம்சவயம சசை வயபதையாவுதயத வளர அவரத அசத வசன வானைக்‌ வரா? எக எவர்‌ எ அச்ச அய குசன்‌ எ எனனைவகூள்சாளா களாய்‌ உராய ஊக 





எனமக மமைைகராடட்டை லனிரயான அவிய எக கால்‌ கவா மின வன மாயைக்‌ க லா மரங்‌ 





ணாயபளாட. 


யரா மூடி எரீற ௨ மமாரமுறமி ரூடிஐ100047 ராபி ட௫ய4 


209 





ராச.பஸ்மு' ய 
ராப! முழஐ0 
ராஉட£ய ஞு 
ராய ஏட 
072091 

ராரா ஞீ.ர்ழா 
ராரா ௪௪௰ 
ர... பஜ ரச 
.ர்‌.ப9/, பல .ம0.ர்‌. ப. பு;2 
ராஃமழ ஞீ 
ராமம்‌ 
ராரா 1௮ 


 எரணாபமக்‌. 


ராடு ஞீ 


5 
27 
5௯ 
72 
17 
சரா 
சரா 
7 
2௫ 

ட. 


60 


ப ௫ 


07-707ஐ ஒழு ச ராமப 
ரா.25 0 இமு/௪ 2 ராப்‌. 
ராரா இரு/ச ந மழ. 
0.௭0 இமு/௪ ர முழூ 
௮ [05ம' ம (௫) 
ராஉ2 00௩ இரு/௨ ர ரி-2 
ராமு. ஒழு ர ரம 
(09099 இமு/உ த முமுமுறமம 
ராரா இழு ர பம ௰ஐய 
ராஐ ஒமு/ ந ராடி 
ரூ. இர/௪ ர ராக 
ரா இ இ 





பப பப்பா 


வெட சகைசனய ஆசார எனனை ந்னயவளிய. 





“மர ஈமரற0[]ம “ரர 
ரிடுமடுட ம002மரம டு10011011 றற மபா 16 


கோசார றக 





5௫ 


50 





80 


வ ர தர ல்கள்‌. 1 

49-1இழு/௪ ற :( ராயு முலய ஒழி 
மை/- த மீ. ஓ௫/௪. ௪ ராகிய குழும மு 96 ராக ௫00௦-14 
இர/௪ ர -ம] இம ௪ ராச ௪௪௮ ஏஜி 92 ராம ௫0௦/2 
ப ணட அத்‌ அதத 2௪  ட் ௪? 

ம ராத) ரா [ா 

ந டப்ப அப ததத த இ... 50 ராரா சள க.ப 
ப ணப அ பதித்த த ௪ள ளாசர ௪௪௮ 

129-1இரு/ 9-- ஐ ரூ... பம ரமன 92 
மு/ ச ௪ இழு/௪ 0 5 ரூ..ர்‌.பஏ பூம ம... பச. 5 9ம ராப்ம ீ௰0௨-மம 
ஒமு/ 2 ௪௫௫/௪ த *ய ர.ர.ப. ப இட 2ஐ தம ரார்மழ மீடம௫௮ 
ரு த ழு ர ட. அவவ சம ரா4்ழ ௪௫௮ 
05 ௪ ராரா 12 ன ச] 5-2 


அனகை க க வகித்‌ வைய வலை றவைை பலகை பளி வைல ராவை விவ வாகை: படப்பை பவை வை வவகலைையைப பாிிைக பபனைவவைவி அவானைை்க சனை கைா வையயள வல வளை வலைய வைய த அரவை ரின்‌ கைக டலையைகை விக்கி கவை கைட அமை அனவ அவை வைகளை தைக வகைகளை அணைகளை வகைய வைகைக்‌" 


81 


மேலே காட்டியுள்ள பன்னிரண்டு கடங்கள்‌ அரைச்சுர இடை. 
வெளி உள்ளவை. சுரங்களில்‌ அசைவோ, கமகமோ, இல்லாமற்‌ 
பாடுவதற்கு இச்சுரங்கள்‌ பொருந்தும்‌. இந்த பன்னிரண்டு 
அரைச்சுரங்களுக்கு மேலாக மேலும்‌ நான்கு சுரங்களைச்‌ சேர்த்து 
வேங்கடமகியின்‌ எழுபத்திரண்டு மேளங்கள்‌ அமைக்கப்பட்‌ 
டுள்ளன. பதினாறு சுரங்களைப்‌ பற்றிப்‌ பேசினாலும்‌ வேங்கட. 
மகியின்‌ மேளங்கள்‌ பன்னிரெண்டு அரைச்சுரங்களை யன்றி 
அரைச்சுரங்களுக்கு இடையில்‌ பிறக்கக்கூடிய அலகு அல்லது 
சுருதியைப்‌ பின்பற்றிக்‌ குறிப்பிடவில்லை. ௪துஸ்ருதி ரிஷப ஸ்தா 
னத்தில்‌ சுத்த காந்தாரம்‌ பேசுகிறது. அதே போன்று சதுஸ்ருதி 
தைவத்தில்‌ சுத்த நிஷாதம்‌ பேசுகிறது. ஷட்சுருதிரிஷபமானது 
சாதாரண காந்தாரத்தின்‌ இடத்தில்‌ பேசுகிறது. அதேபோன்ற 
ஷட்சுருதி தைவதமானது கைசிகி நிஷாதத்தின்‌ ஸ்தானத்தில்‌ 
பேசுகிறது. ஆகவே பதினாறு சுரங்களின்‌ பெயரைச்‌ சொன்‌ 
னாலும்‌ வேங்கடமகியின்‌ மேளமுறை பன்னிரெண்டு அரைச்‌ 
சுரங்களைத்தான்‌ கூறுகின்றது. சு௬இ அல்லது அலகு என்ற 
காற்சுர இசையைப்‌ பற்றி மேளங்களில்‌ எவ்விதக்‌ குறிப்புகளும்‌ 
இல்லை. காலப்போக்கில்‌ இந்த அலகு முறை அறவே மறந்து 
இசாகங்களில்‌ காணப்படும்‌ நுண்சுரங்கள்‌ வெறும்‌ கமகமே என்று 
முடிவு கட்டப்பெற்றது. மேலேகாணும்‌ அட்டவணை வேங்கட 
மகியின்‌ மேள முறையில்‌ வரும்‌ பதினாறு சுரங்களின்‌ ஸ்தானங்்‌ 
களைக்‌ குறிக்கின்றன. 


இவ்விதம்‌ பன்னிரு அரைச்சுரங்கள்‌ பன்னிரெண்டு சுரங்‌ 
களையும்‌ பின்னர்‌ சுத்தம்‌ விக்ருகம்‌ என்று இரு வேறுபாடு 
களைக்‌ கொண்டு ரிஷபம்‌ காந்தாரத்தின்‌ இடத்தில்‌ பேசுவதை 
யும்‌, காந்தாரம்‌ ரிஷபத்தின்‌ இடத்தில்‌ பேசுவதையும்‌ பார்த்‌ 
தோம்‌. இனி வட்டப்பாலை நிலையில்‌ பன்னிரு அரைச்‌ 
சுரங்கள்‌ 56111 (0085 இருபத்தி நான்கு அலகுகளாக, காற்கரங்‌ 
களாக நுண்ணிசைக்கு வமி வகுக்கும்‌ வகையைப்‌ பார்ப்போம்‌, 


82 





இ றி ருீ-2 எண்த!எ மிமுர/௪ யத தி ரா 02 
௮ நக அ. சக ர பப்ப னை அம்‌ அனபப ௭-௮ ௪2 2-4 
62 9 ராஏ' பஸ்ம (ஐய 9 (ஏ பனந க்‌எளள கல வல்தம்‌ 22 
தட்ட பக்க அ, க ந எக பம்‌ ஜிலு ௨0911 உ.ம்‌ ௨௪ / ராம ஸம்‌ 2 22 
முற 1 நத 1 இ மானியம்‌ முழுமம ந எ ஐ 072 ஞிம-4ம 12 
தா, 9. த. ஏர பத சாயம்‌ முலமாக உழு 8 உ ௭௪௩௪ ஒமம்‌. 07 
ழு. ௪ தல 4. த ராகயமமம எம 2.மழீ.உ ந ராய ீ௰ய 67 
ர. 
(7) ஓம ரம :* 2 ராமியம்மு' முடி உரு ர மு. ஓ ஐ ராம முடுமஞி ஓர 
இ: பஅச்கட பதி உ த ராம எட சீர 
ழுமமட - உ இரு ர உ ர ராஉரஞழ்‌மய ஒரு 97 
(ம௫ - ர ரார24இரர சீன்ம/ச-ரர௮02 [7 ராடு 27 
ரா இரு ரர இஒமு/௪ 0 ராரா ச697 ௪ற்‌.௪ 1 ர 6 ராரா ரா29 ௪2 தர 
ரா இமத ரா த ராரா மரா ர 
77 இழு/௪ ஐ ரா உ எ௱௱உர முலம்‌ சர 
07 இர/௪ 2 ஒரு டக்க டட ஓஒ ரா ௪ ரகர ௪௨௦௫ ரர 
ர இழு ர ௨ஓ. 4. ச போப பட ரானூசரா எண்த உர ர ச௱௱ சீர ச்‌ா2 07 
(1505 ௬2 ஒய்‌) இரு ௪ 9 ரா.பி ஏ.ப௫ 20/௪ இ இ ப ப ப ப ப ட .. **கியககக்கககக்க கலவ 6 
ம 65%. படு ௭. ப ரய பக முலய 207 உ ௪ழய 7 ராரஸ்ழமு பப ௪ ஒ 
5 ₹* ௨ 114 ற ரூர்‌. பச ஏய மர்பி உழ ற ரோம ஞீடுங- 16 ச 
ர பண இகம்‌. 28% 2௫ ர.ப.பசி/ பல முலமுழு உ ய உ ராய முமம்மா இ 
உம ந ஃ 64 ந ரா ரபலிடு பம உமர உய த ராம கூடுமா 0 
(பட ௫௮௦௦) 
மை ர 1 ரா.ர்பஉ பட முழு ௨௫ ர உழு ஐ ராக ஞீலி த 
66 ம்‌ ஒர்‌ ரீ இரு கக்க தகக உலக யு 7 பஸ்ம ஓஒ 6 
ராக ௪நீ ய ஒமு/ர சத ௮ முர ராம மும்மல 2 
(௦.7 ௮ 12 ௪2/௪ ராகி இயற னி ர்‌ 
மு] (இரச மூறாமா யு 1 டாம தற்கு மபுமமஞிய௰ம முர ம 1யவீழம 10009 





ரஜ] ருடுமமமுழ்‌ தீடுடி மரம்‌ இர 92 மரமா “9 


19. திரிகோணர்பாலையும்‌ சதுரப்பாலையும்‌ 


ஆயப்பாலை முறையில்‌ காணும்‌ பன்னிரு அரைச்சுரங்களும்‌ 
அகுற்குரிய இக்காலப்‌ பெயர்களும்‌, இ3த பன்னிரு சுரங்கள்‌ 
வேங்கடமகயின்‌ எழு சத்திரண்டு மேளக்கர்த்தா இராகமுறையில்‌ 
பதினாறு சுரங்களாகப்‌ பெயர்‌ பெற்றமையம்‌ பின்னர்‌ பன்னிரு 
அரைச்சுரங்கள்‌ இருபத்திநான்கு அலகுகள்‌ அல்லது சுருதிக 
ளாகும்‌ வகையையும்‌ அதற்குரிய இக்காலப்‌ பெயர்களையும்‌ 
பட்டியல்களாக அமைத்துப்‌ பார்த்தோம்‌. 


இனி ஒவ்வொரு சுரத்திழ்கும்‌ தமிழிசை இலக்கணத்தில்‌ 
வகுக்கப்பட்ட மாத்திரையின்‌ கணக்குகளையும்‌ அலகு என்னும்‌ 
காற்சுரம்‌ எவ்விதம்‌ ௮அரை அலகு, கால்‌ அலகு என்று நுண்‌ சுரங்‌ 
களாகப்‌ பண்களில்‌ பொன்னில்‌ பதித்து வைரம்‌ போல்‌ அமைக்கப்‌ 
பெற்று வியத்தகு நுண்ணிரையையப்‌ பெருக்குகின்றன என்னும்‌ 
விவரங்களைப்‌ பார்ப்‌ போம்‌, 


“குரல்‌ துத்தம்‌ நான்கு கிளை மன்று இரண்டாம்‌ 
குரையா உழை இளி நான்கு -- விரையா 
விளரியெனின்‌ மூன்று இரண்டு தாரமமனச்‌ சொன்னார்‌ 
களரிசேர்‌ கண்ணுற்‌ றவர்‌ £” 


என்று மேற்கூறிய சூத்திரம்‌ சுரங்களுக்கு மாத்திரைகளைக்‌ கூறு 
கிறது. வட்டப்பாலை முறையில்‌ 284 அலகுகள்‌ வருகிறடுன்றால்‌ 
இரிகோணப்பாலையில்‌ 48 அரை ௮லகுகளும்‌ ௪துரப்பாலையில்‌ 
96 காலலகுகளும்‌ வகுக்கப்பட்டுள்ளன. தென்னிந்திய இசையில்‌ 
காணும்‌ மிக மிக நுட்பமான சுரங்களுக்குத்‌ தமிழிசையில்‌ காணும்‌ 
இவ்விளக்கம்‌ போல்‌ வேறு எந்த மொழியிலும்‌ இசை இலக்கணம்‌ 
காணப்படவில்லை. கிரேக்க இசை காற்சுரத்தைப்‌ பற்றிப்‌ பேசு 
றது. கிரேக்க இசை பற்றிய நூல்கள்‌ இந்த இசை இலக்கணம்‌ 
கிரேக்க நாட்டிற்கு எடுப்திலிருந்து வந்தது என்று கூறுகிறது. 
எகிப்திய நாட்டிற்கு எங்கிருந்து கிடைத்தது என்பது மேலும்‌ 
ஆய்வுக்குரிய ஒன்று, தமிழிசையில்‌ இராசி மண்டலத்தை வகுத்து 
பன்னிரு இராசிகளுக்கும்‌ பன்னிரு வீடுகளை அமைத்து அவற்றில்‌ 
ஏழு சுரங்களுக்குரிய வீழநிகளைக்‌ குறித்து பண்களை வகுத்த 
முறை அருமையிலும்‌ அருமை குரவைக்கூத்து என்று ஆய்ச்சியர்‌ 
குரவையில்‌ பெண்களை வட்டமாக நிற்நவைத்துக்‌ கைகோத்து 
குரவைக்கூத்து ஆடும்‌ முகத்தான்‌ பண்களின்‌ வடி.வங்களைக்‌ 
காட்டும்‌ இரங்கோவடிகளின்‌ திறமை நமக்கு அளவிலாப்‌ 
பெருமிதத்தைக்‌ கொடுப்பதாக இருக்கின்றது. 


84 


தொழுவிடை யேறு குறித்து வளர்த்தார்‌ 
எழுவரிளங்‌ கோதையார்‌ 
என்று தன்‌ மகளை தோோக்இித்‌ 
தொன்றுபடு முறையால்‌ நிறுத்தி 
இடை முது மகளிவர்க்குப்‌ 
படைத்துக்‌ கோட்‌ பெயரிடுவாள்‌ 
குடமுதலிடமுறையாக்‌ குரல்‌ துத்தம்‌ 
கைக்களை உழை இளி விளரி தாரமென 
விரிதரு பூங்குழல்‌ வேண்டிய பெயரே “” 
_. ஆய்ச்சியர்‌ குரவை -- சிலப்பதிகாரம்‌ 


ஏழு பெண்களைக்‌ தொன்று படுமுறையால்‌ வட்டப்பாலையில்‌ 
ஏழு சுரங்கள்‌ நிற்குமிடத்தில்‌ நிறுத்தி அவர்கட்குக்‌ கோள்சளின்‌ 
பெயரை இடுகின்றாள்‌ மாதரி என்ற இடைப்பெண்‌. கு_முதல்‌ 
இடமுறையாகக்‌ குரல்‌, துத்தம்‌ என்ற சுரங்களின்‌ பெயரைப்‌ 
பெண்களுக்கு இடுகன்றாள்‌ . 


**வட்டமென்பது வகுக்குங்காலை, ஓரேழ்‌ கொடுக்கு 
மண்டலமாகும்‌ '? என்பதாலும்‌ *(*இடைமுது மகளிவர்க்குப்‌ 
படைத்துக்‌ கோட்‌ பெயரிடுவாள்‌”” என்றும்‌ கூறுவதாலும்‌ இராசி 
மண்டலத்தை அமைத்து வட்டப்பாலையின்‌ சுரங்களுக்கு லக்‌ 
கணம்‌ கூறுவது தெரிய வருகிறது. 


ஏத்த மிடப மலவனுடன்‌ சீயம்‌, கோற்றனுக்‌ கும்பமொடு 
மீனமிவை பார்த்துக்‌, குரல்முதற்‌ றார மிறுவாய்க்‌ க. ந்த, 
நிரலைழும்‌ செம்பாலைதேர்‌ £' என்ற சூத்திரமும்‌, **துலை நிலைக்‌ 
குரலும்‌ தனுநிலைத்‌ துத்தமும்‌, நிலைபெறு கும்பத்து நேர்க்‌ 
கைக்கிளையும்‌, மீனத்துழையும்‌ விடைநிலத்திளியும்‌, பானக்‌ 
கடகத்து மன்னிய விளரியும்‌, அரியிடைதக்‌ தாரமும்‌ அணைவூறக்‌ 
கொளலே”” என்ற சூத்திரமும்‌ வட்டப்பாலையில்‌ இரண்டு 
கோவைகளாக அமைக்கப்பெற்று வட்டப்பாலைப்‌ படத்தில்‌ 
முன்பே.காண்பிக்கப்பட்டுள்ளது. 


பின்னர்‌ ₹:* தாரத்துழை தோன்றப்‌ பாலையாழ்‌, தண்‌ குரல்‌ 
ஒரு முழை தோன்றக்‌ குறிஞ்சியாழ்‌, நேரே இளி குரலிற்‌ 
ஹறோன்ற மருதயாழ்‌, துத்தம்‌ இளியிற்‌ பிறக்க நெய்தலியாழ்‌ ”” 
என்று நால்வகைப்‌ பெரும்பண்கள்‌ தோன்றும்‌ வகையையும்‌ 
அகம்‌, புறம்‌, அருகு, பெருகு என்று நால்வகைப்‌ பண்களும்‌ 
நால்வகை சாதிகளாகப்‌ பெருகி பதினாறு பெரும்‌ பண்களாவ 
தையும்‌ சண்டோம்‌. நரம்புகளுக்குக்‌ கொடுத்துள்ள மாத்திரை 
கணக்குகளையும்‌ பார்த்தோம்‌. 


85 
சிலப்பதிகார உரை பின்வருமாறு விளக்கம்‌ கூறுகின்றது. 


*-இந்நரம்பிற்‌ பாலை பிறக்குமிடத்துக்‌ குரலும்‌ துத்தமும்‌ 
இளியும்‌ நான்கு மாத்திரை பெறும்‌, , கைக்கிளையும்‌ விளரியும்‌ 
மூன்று மாத்திரை பெறும்‌. உழையும்‌ தாரமும்‌ இரண்டு மாத்திரை 
பெறும்‌. இவற்றுள்‌ குரல்‌ குரலாய்‌ ஓத்து நின்றது செம்பாலை. 
இதனில்‌ குரலிற்‌ பாகத்தையும்‌ இளியின்‌ பாகத்தையும்‌ வாங்கிக்‌ 
கைக்களை உழை விளரி தாரத்திற்கு ஓரேவொன்ழைக்‌ கொண்டு 
சேர்க்கத்‌ துத்தம்‌ குரலாய்ப்‌ படுமலைப்‌ பாலையாம்‌. இவ்வாறே 
தரிக்க இவ்‌3வழு பெரும்பாலைகளும்‌ பிறக்கும்‌. பிறக்குங்கால்‌ 
தரித்த குரல்‌ முதலாக ஏழும்‌ பிறக்கும்‌. 


அவை பிறக்குமாறு : குரல்‌ குரலாயது செம்பாலை : துத்தம்‌ 
குரலாயது படுமலைப்பாலை ; கைக்கிளை குரலாயது செவ்வமழிப்‌ 
பாலை; உமை குரலாயது அரும்பாலை ; இளிகுரலாயது கோடிப்‌ 
பாலை : விளரி குரலாயது விளரிப்பாலை; தாரம்‌ குரலாயது 
மேற்செம்பாலையென வலமுூறையே ஏழு பாலையும்‌ கண்டு 
கொள்க. 


-குடதிசையிற்‌ கூரல்‌ நரம்பு முகலாகக்‌ குரல்‌, துத்தம்‌, கைக்‌ 
கிளை, உழை, இளி, விளரி தாரமென இவர்க்கு நிரலே யிட்ட 
பெயரே மாதரி விரும்பும்‌ பெயரென்க, '” சிலப்பதிகாரம்‌ உலர, 
ஆய்ச்சியர்‌ குரவை. 


மேலே குறித்துள்‌ எபடி. நிருவிய வட்டப்பாலையில்‌ இடபம்‌ 
குரலாக ஆரம்பித்தால்‌ துத்தம்‌ குரலாகிய பட$மலைப்பாலை 
வருின்றது. துத்தம்‌ குரலாகிப்‌ படுமலைப்பாலை பிறந்தது 
என்று கூறுவதோடு உரையாசிரியர்‌ குரல்‌ குரலாக வருமிடத்து 
செம்பாலைப்‌ பண்ணாகிறது என்றும்‌ கூறுகிறார்‌. தாரத்துறைக்‌ 
தோன்ற பாலையாழ்‌ என்றபடி. படுமலையின்‌ தாரம்‌ செம்‌ 
பாலையின்‌ குரலாகிறது. வட்டப்பாலையில்‌ வரும்‌ சுரங்கள்‌ 
தாரம்‌ முகல்‌ கணக்கிட்டால்‌ செம்பாலையாகிய்‌ சங்கராபரணம்‌ 
வருகின்றது. இப்பண்‌ பின்னால்‌ தேவாரத்தில்‌ பழம்‌ பஞ்சுரம்‌ 
என்று அழைக்கப்‌ பெறுகிறது. தண்குரல்‌ ஓரும்‌ உழை தோன்ற 
குறிஞ்சி யாழ்‌ என்றபடி சுரங்களின்‌ ஸ்தானங்களைப்‌ பார்ச்கு 
மிடத்து அப்பாலை குறிஞ்சிப்‌ பண்ணாகவே அமைகிறது. ஷரி 
காம்போதிக்குக்‌ தேவாரத்திலும்‌ குறிஞ்சிப்‌ பண்‌ என்று வழக்கில்‌ 
இருப்பதே இதற்குப்‌ போதுமான சான்று, துத்தம்‌ இளியிற்‌ 
பிறக்க நெய்தல்‌ யாழ்‌ என்பதும்‌ விளரியில்‌ தோன்றும்‌ விளரிப்‌ 
பண்‌ நெய்தல்‌ நிலத்தைச்‌ சாரும்‌ என்ற கூற்றிற்குப்‌ பொருந்தும்‌ 
இளி குரலில்‌ தோன்ற மருதயாழ்‌ என்பது இவ்வட்டப்பாலையின்‌ 
முதற்‌ பண்ணாக அமைந்துள்ள படுமலைப்பாலை அல்லது 


86 


சுரஹரப்பிரிய இராகத்தைக்‌ கொடுக்கிறது. வேனிற்காதையீல்‌ 
கூறப்பட்டுள்ள வட்டப்பாலை முறையில்‌ முதற்பஸ்ணாசப்‌ 
படுமலைப்பாலை அமைக்சுப்பட்டு மருத யாழ்‌ என்று அழைக்கப்‌ 
படுகிறது. உரையிலும்‌ செம்பாலையின்‌ துத்தம்‌ குரலாய்‌ 
படுமலைப்பாலை தோன்றிற்று என்று காண்கிறது. மருதப்‌ 
பண்ணாகிய கரஹரப்ரியா மிகவும்‌ ரஞ்சகமான இராகம்‌. பல 
தஇறங்களையும்‌ இறத்திறங்களையும்‌ தோற்றுவிக்கக்‌ கூடியதாயும்‌ 
இழிய காந்தாரம்‌, நிஷாதம்‌ இவை வருவதால்‌ நெஞ்சை நெகிழச்‌ 
செய்யும்‌. இரங்கற்பண்களை நிறைய கொண்டதாயும்‌ நுண்‌ 
சுருதிகளை மிகுதியாகக்‌ கையாளக்கூடிய இரகங்களை அதிகப்‌ 
படியாகக்‌ கொண்டுள்ள தாயும்‌ இருக்கின்றது. மருதநிலமாகிய 
தஞ்சை மாவட்டத்திலே காவேரிக்கரையில்‌ அமைந்த ஊர்களிலே 
நாதசுரவித்வான்‌௧ள்‌, வாய்ப்பாட்டு வித்வான்‌ கள்‌, வீணையில்‌ 
விற்பன்னார்கள்‌ பாவமும்‌ உணர்ச்சியம்‌ பொருந்திய பல இராகங்‌ 
களை அதிக நுட்பமாகத்‌ இறமையாகப்‌ பாடுவகையும்‌ வாசிப்‌ 
பதையும்‌ நாம்‌ கேட்கின்றோம்‌. தஞ்சை மாவட்டமே மற்ற 
மாதிலங்களைக்‌ காட்டிலும்‌ இசை நுட்பங்களுச்கும்‌ இராகத்‌ 
இறமைக்கும்‌ என்றும்‌ முதன்மையாக திற்கும்‌. கர்தாடக 
இசையின்‌ மும்மூர்த்திகள்‌ எனப்படும்‌ முத்துசாமி தீக்ஷிதர்‌, 
இயாகய்யர்‌, சியாமா சாஸ்திரிகள்‌ மூவரும்‌ தோன்றி பல ராகங்‌ 
களுக்குக்‌ சர்த்தனைகளைச்‌ செய்து அமைத்ததும்‌ திருவாரூராகிய 
குஞ்சை மாநிலமே. 


முன்பு கொடுத்துள்ள மாத்திரைக்‌ கணக்குகளோடு நாற்‌ 
பெரும்‌ பாலைகளும்‌ திரிபு பெறும்போது பல நு சுரங்களும்‌ 
ச௬ுருதிரளஞூம்‌ பலவிதமான இ டைவெளிகளோரடு நமக்குக்‌ கிடைத்து 
ஆயிரக்கணக்கான பண்களை உருவாக்க வழி கோலுகிறது. ஏழ்‌ 
பெரும்பாலைகள்‌ நால்வகை யாழின்‌ பண்களோடு ஒத்திருந்‌ 
தாலும்‌ முன்னது வெறும்‌ அரைச்சுர இடை வெளிகளோரடு நிற்கப்‌ 
பின்னது பல நுண்சுமுதிகளைக்‌ கொண்டதாக அற்பூதமான 
இராக வடிவங்களைத்‌ தருவதாக அமைகிறது. பெரும்பண்க 
ளாகிய பதினாறு பண்கள்‌ அலகு முறையில்‌ நுண்சுரங்களைப்‌ 
பெறும்‌ வகையைக்‌ காண்போம்‌. 


பாலையாழ்‌ பண்‌ பெயர்‌ இராகம்‌ அலகு நிலையுடன்‌ சுரங்கள்‌ 

அகநிலை பாலைப்பண்‌ சங்கராபரணம்‌ சரிக த8 மப த நி3 

புறநிலை தேவதாளி தோடி சரி? கம ப த நி! 

அருகியல்‌ சீர்கோடிகம்‌ ஹரிகாம்போதி சரி4 ௧4 ம? ப தூ நி 
நிருபதுங்கராகம்‌ 


பெருகியல்‌ நாகராகம்‌ சுத்ததோடி ச ரி? த1 ம? ப$ த£ நி3 


நாற்பெரும்‌ பண்களும்‌ நால்வகை சாதிகளும்‌ -- (அலகு நிலை) 
எனக தின்னி பவனில்‌ ய வ வனரையைய வம வவ வோட ல ஜரினா யை வணலகைைையவவைசைகவபையம் வை அ படவுலகைகளா வைய டள வை பவள அனை க ணைன அலைக கு அனைவ டட ட வைக தச்கக்கை அஅசான எ அவைன! எனக அன்மைகன்‌ கவ்வை வன வனாக சவத அன வைகை உ அனைவ ணைன கைய வவ வைகை கண்கைய களு னை கைகள்‌ வைதவகைகளகை 
ப டாட ன ர அ ட ௭ டப 
24 அலகுகள்‌ இ ட 3] 4 20112 ப ட 1 3 | 4 2/2 
| ட 1. ட 3. பி ட 
எடப்‌ ப ப பபப ப்பட பப்ப யப ப பபட ப। 


72 அரைச்சுரங்கள்‌ த] 3 ம ம? ப ௫ 



























































பாலை யாம்‌ 


அகம்‌ ச்‌ ரி க ம ப கு நி... ௪ 

புறம்‌ ௪ ரி க ம ப கு 

அருகு ௪- ரி க ம 

பெருகு ம மு? கு நி ௪ ரி 
வையை வை அவவ ஆஆஅ அடடபடைை-- பபப ட |"|ப|।।பபப(பபப ப ப 

மருத யாழ்‌ 

அகம்‌ ௫ ரி க 6 ப க நி 

புறம்‌ ச ரி க ம ப 

அருகு ம ப்‌ கு தி ன்‌ ரி க 

பெருகு ௪ ரி க ம ப க தி 1 


குறிஞ்சி யாழ்‌ 


அகம்‌ ௪ ரி ௬ ம ப க நி ௪ 
புறம்‌ க நி ச ரி க ம ம்‌ த்‌ 
அருகு (2 ப்‌ கு நி ௪ ரி க ம 
பெருகு ரி க ம ப கு நி ௪ ரி 


நெய்தல்‌ யாம்‌ 


அகம்‌ ௫௪ ரி க ம்‌ ப து நி ௫௪ 
புறம்‌ கு தி சி ரி க ம ப்‌ தீ 
அருகு ம ப்‌ த நி ௪ ரி க ம்‌ 
பெருகு ரி க ம ப கு தி ௪ ரி 


87 
மருக யாழ்‌ பண்‌ பெயர்‌ இராகம்‌ அலகு நிலையுடன்‌ சுரங்கள்‌ 


அகநிலை மருதப்‌ பண்‌ கரஹஷரப்ரியா சரி ௧3 ம? ப தூ நி3 


புறுநிலை ஆகரி கல்யாணி ச ரி4 ௧4 மூ பு த4 நி3 

அருகியல்‌ சாயவேளர்‌ நட பைரவி சரிகம ப .த3 நி£ 
கொல்லி 

பெருகியல்‌ கின்னரம்‌ சங்கராபரணம்‌ ௪ ரி4 ௧5 ம? ப க4* நி8 


குறிஞ்சி யாழ்‌ 


அகநிலை குறிஞ்சிப்‌ பண ஹரிகாம்போதுி 


புறநிலை செந்து சுத்ததோடி 

அருகியல்‌ மண்டிலம்‌ கரகரப்ரியா 
மண்டலியாழ்‌ 

பெருகியல்‌ அரி ச்ல்யாணி 





நெய்தல்‌ யாம்‌ 


அகநிலை நெய்தற்பண்‌ நடபைரவி 
புறநிலை வேளாவளி சங்கராபரணம்‌ 
அருகியல்‌ சீராகம்‌ தோடி. 
பெருகியல்‌ சந்தி ஹரிகாம்போதி 





நாற்பெரும்‌ பண்சளிலும்‌ ஏழ்பெரும்பாலைகளே மீண்டும்‌ 
மீண்டும்‌ வந்தாலும்‌ ௮லகு நிலைகள்‌ வேறுபடுவதால்‌ சுரங்க 
ளுக்கும்‌ பலவிதமான ஸ்தானங்கள்‌ ஏற்பட்டு கணக்கற்ற இராகங்‌ 
கள்‌ தோன்ற காரணமாக இருந்தன என்பது நமக்குப்‌ புலப்படு 
கிறது. மேலும்‌ இராசங்களில்‌ காகலி, அந்தரங்கள்‌ பெய்தும்‌ 
சத்த மத்திமத்தைப்‌ பிரதி மத்திமம்‌ செய்தும்‌ இவ்வாறாகப்‌ 
பல இராகங்கள்‌ தோன்றியிருக்கும்‌ வகையும்‌ புலப்படுகிறது. 
சான்றாக, தோடி. இராகத்தில்‌ காகலி நிஷாதமும்‌ அந்தர 
காந்தாரமும்‌ பெய்தால்‌ மாயமாளவ கெளளை என்னும்‌ சீகாம 
ரப்பண்‌ தோன்றும்‌, மாயமாளவகொளை இராகத்தில்‌ பிரதி 
மத்திமத்தை ஏற்றினால்‌ பத்துவராளி என்னும்‌ இராகம்‌ 
தோன்றும்‌. 


98 


வட்டப்பாலையில்‌ இருபத்தி நான்கு அலகு முறையைக்‌ தவிர 
தரிகோணப்பாலை சதுரப்பாலை என்ற அலகில்‌ அரை அலகு, 
கால்‌ அலகு போன்ற நுண்சுரங்களை அமைத்துப்‌ பாடும்‌ சிறந்த 
இசைப்பண்பாட்டையும்‌ தமிழிசை இலக்கணம்‌ கூறுகிறது, 
எல்லாவற்றையும்விட விந்தைச்குரிய பொருள்‌ இதுநாள்‌ வரை 
அந்த நுண்ணிய சுரங்கள்‌ பாடல்‌ முறையில்‌ வழுவாமல்‌ இராகங்‌ 
களில்‌ வைரங்கள்‌ போல்‌ பதிந்து அழியா மரபாக இருந்து 
வருவதேயாகும்‌. இந்நுண்‌ சுரங்களைக்‌ கையாளும்‌ முறையைப்‌ 
பற்றி வேறு மொழி இலக்கணங்கள்‌ எதுவம்‌ கூற வகையற்று 
இருக்கின்றன. மேனாட்டு இசைப்‌ பேராசிரியர்கள்‌ பல நூல்‌ 
களில்‌ இதற்கு இலக்கணம்‌ தேடியும்‌ பயனற்ற நிலையே இது 
காறும்‌ இருந்து வந்துள்ளது. பயிலும்‌ இசை வழக்கில்‌ மூர்ச்சனை 
இராகங்கள்‌ என்று கூறப்படும்‌ அடாணா, சஹானா, பியாகடை, 
குர்பார்‌, தேவகாந்தாரி, நாயகி, நீலாம்பரி போன்ற பழமை 
யான இராகங்கள்‌ இத்தகைய நுண்‌ சுரங்களை ஏராளமாகக்‌ 
கொண்டவைகளாகக்‌ தங்களுக்கென ஓரு சிறப்பான தனி 
உருவைக்‌ கொண்டதாக விளங்குகின்றன. எழுபத்திரண்டு மேள 
முறையில்‌ இக்ககைய நுண்‌ சுருதிகளுக்கு இடமோ விளக்கமோ 
ஏதுமில்லை. இடைக்காலத்தில்‌ இசையுலகில்‌ இவ்வளவு குழப்‌ 
பங்கள்‌ ஏற்பட்டிருந்தும்‌ இசை பாடும்‌ மரபு மூலமே நமது இசைக்‌ 
கலைஞர்கள்‌ இத்துணைச்‌ இறப்பையும்‌ காப்பாற்றி வந்திருக்‌ 
கிறார்கள்‌ என்றால்‌ அது பெரிதும்‌ பாராட்டத்‌ தக்கது, 


நுண்சுரங்களைக்‌ கையாளும்‌ இந்த ஓப்பற்ற வரன்முறையை 
விளக்கும்‌ ஒர அருமையான சூத்திரம்‌ தஞ்சை ஆப்ரஹாம்‌ 
பண்டிதர்‌ அவர்களால்‌ கருணாம்ருத சாகரம்‌ நூலில்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ளது. இதுவரை கூறிவந்த விளக்கங்கள்‌ அனைத்தும்‌ 
இசைத்‌ தமிழ்நரல்களில்‌ ஆதாரத்துடனும்‌ மேற்கோள்களுடனும்‌ 
தான்‌ கொடுக்கப்பட்டிருக்கன்றன என்பதையும்‌ நாம்‌ மனதில்‌ 
கொள்ளவேண்டும்‌. மேலும்‌ இசை ஆராய்ச்சியைத்‌ தொடர்ந்து 
செய்ய செய்ய மேலும்‌ நமக்குப்‌ பல அரிய உண்மைகள்‌ வெளிப்‌ 
படும்‌ என்பதிலும்‌ ஐ.பமில்லை. பிற பழம்பெரும்‌ நாகரீகங்களைப்‌ 
பற்றிய ஆய்வுகளும்‌ தமிழிசை ஆராய்ச்சி மூலம்‌ வளம்‌ பெற்று 
தளிபெறும்‌ என்றும்‌ நாம்‌ நம்புவதற்கு இடம்‌ இருக்கிறது. 

இசை மரபு என்ற நூலிலிருந்து சுவாமி சிவஞான யோகிகள்‌ 


என்பார்‌ எடுத்துக்‌ காட்டிய சூத்திரம்‌ என்று ஆப்ரஹாம்‌ 
பண்டிதர்‌ அவர்கள்‌ குறிப்பிட்டுள்ளது. 


: ஆயத்துக்‌ கீரா றறுநான்கு வட்டத்துக்‌ 
கேயுங்‌ கோணத்துக்‌ கிரட்டிப்புத்‌- -தூயவிசை 


89 


துண்மைக்‌ கதிலிரட்டி நோனலகு மோர்‌ நிலைக்கிங்‌ 
கெண் மூன்று கேள்வி கொண்டென்‌ £” 


இச்சூத்திரத்தின்‌ மூலமாக ஆயத்திற்குப்‌ பன்னிரண்டு சுரம்‌: 
வட்டத்திற்கு இருபத்திரான்கு சுருதிகள்‌, திரிகோணப்பாலைக்கு 
தாற்பத்கெட்டு சுருதிகள்‌ ௪துரப்பாலைக்குத்‌ டிசொண்ணாூரற்றி 
யாறு சுருதிகள்‌ என்பது பெறப்படுகின்றது. இசை நுண்மை 
என்று சொல்வதோடு இலக்கணத்தையும்‌ இதற்குமேல்‌ நுண்‌ 
சுரங்கள்‌ கிடையாது என்பதையும்‌ தமிழிசை இலக்கணம்‌ இட்ட 
வட்டமாகக்‌ கூறுகிறது. 


இதற்கு நோர்மாறாக சாரங்கதேவர்‌, ** சுருதி ஒன்று, அவை 
இரண்டு, அவை மூன்று நான்கு ஒன்பது, இருபத்திரண்டு, 
அறுபத்தாறு மேலும்‌ அவை கணகிலடங்கா £? என்று கூறுவது 
இலக்கணத்திற்கு ஒத்தகாகக்‌ தெரியவில்லை என்று பண்டிதர்‌ 
கூறுகிறார்‌. எவரும்‌ எதை வேண்டுமானாலும்‌ தெரிந்தும்‌ தெரி 
யாமலும்‌ சொல்லலாம்‌ என்ற குழப்பமான நிலை சங்கத உலூல்‌ 
வெருகாலமாக இருந்து வரும்‌ வழக்காக உள்ளது. பிறமொழி 
நூல்களையும்‌ கமிழ்‌ நூல்களையும்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்குமிடத்து 
குமிழ்‌ நூல்கள்‌ சரித்திர முறையில்‌ ஆய்வுக்குரிய அரிய செய்தி 
களுடன்‌ உண்மையோடு விளங்க பிற நூல்கள்‌ அளவுகடந்த 
ஓலமிட்டுக்கொண்டு உண்மை நிலைக்கும்‌ மரபுக்கும்‌ சிறிதும்‌ 
சம்பந்தமில்லாத வகையில்‌ முழங்கிக்‌ கொண்டிருப்பதைக்‌ கண்டு 
நமக்கு வியப்பு உண்டாகிறது. உண்மையை அறியாதார்‌ பிற 
மொழிகளே உயர்ந்தது, தமிதிலே ஒன்றுமில்லை என்று நினைக்கு 
மாறு ஒரு நிலை ஏற்படுகிறது. இத்துணை பெரும்‌ கால இடை. 
வெளிக்கும்‌ பின்னும்‌ தமிழன்‌ தன்‌ இசை, கலை, நாட்டியம்‌ 
ஆகியவற்றின்‌ அடிப்‌ டையை விடாது கைப்பற்றி வருவதுடன்‌ 
பிறருத்கு இந்த இரகசியங்கள்‌ புரியாமல்‌ இருக்கும்பொருட்டு 
“கலை மலைவு என்ற தந்திரத்தைக்‌ கையாண்டு வந்ததும்‌ ஒரு 
அற்புதமே. ஆயினும்‌ பல அரிய நூல்களை நாம்‌ இழந்து விட்ட 
தால்‌ நமக்கே உண்மை விவரங்கள்‌ புரியாது போனதற்கு ஒரு 
பெரும்‌ காரணமாகும்‌. இனி குமிழன்னை அரசுக்கட்டிலில்‌ 
அமர்ந்து நல்லாட்சி செய்து வரும்‌ இப்பொற்காலத்தில்‌ தமிழன்‌ 
பெருமையை உலகிற்கு உணர்த்தவும்‌ நாமும்‌ அறியவும்‌ பாடு 
படு?2வாமாக / 


90 


நான்கு பாலை முறைகளில்‌ பண்களின்‌ அலகு நிலைகளைப்‌ 
பற்றிய விளக்கம்‌ 


ஆயப்பாலை முறையில்‌ பன்னிரு அரைச்‌ சுரங்கள்‌ குற்‌ 
றிசை, முற்றிசை என்றவாறு வருகின்றன. சான்றாக ரி, நி5, 
இரண்டு அலகு ரிஷபம்‌, நான்கு அலகு ரிஷபம்‌ என்றவாறு சுரங்‌ 
கள்‌ 2 அல்லது 4 அலகுகளைக்‌ கொண்ட.தாக இருக்கின்றன. 


வட்டப்பாலை முறையில்‌ பன்னிரு அரைச்‌ சுரங்கள்‌ 
இருபத்தி நான்கு அலகுகள்‌ அல்லது காற்சுரங்களாக ஆகின்றன. 
ஆகவே சுரங்கள்‌ மூன்று, ஐந்து என்ற வகைகளில்‌ அலகுகளை 
ஏற்கும்‌. காற்சுரம்‌ என்றால்‌ ஏழு சுரங்களும்‌ காற்சுரங்களாக 
மாறுவதில்லை. ஒரு பண்ணில்‌ சட்ஜம--பஞ்சம பாவம்‌ உள்ள 
இரண்டு சுரங்கள்‌ ஒரு அலகு குறைத்தோ கூடியோ ஒலிக்கும்‌. 
இவ்விதம்‌ இரண்டு சுரங்களில்‌ இரண்டு அலகுகளைக்‌ குறைத்துப்‌ 
பாடும்‌ வழக்கையே 22 சுருதிகள்‌ என்று கொண்டார்கள்‌ என்பது 
ஆபிரகாம்‌ பண்டிதரின்‌ கருத்து. பொதவாக ஒரு பண்ண்ல்‌ 
எல்லா சுரங்களும்‌ அசைத்துப்‌ பாடப்படமாட்டா. ஓன்‌ றிரண்டு 
அல்லது மூன்று சுரங்கள்‌ கமகம்‌ என்ற அசைவைப்‌ பெறும்‌. 
மற்றுமொன்றை நினைவில்‌ கொள்ள வேண்டும்‌. குரல்‌ திரிபு 
முறை ஏழிசை, பன்னிரு இசை இவற்றோடு மூடிந்துவிடுகிறது. 
ஏனைனில்‌ அச்சுரங்களின்‌ தானங்கள்‌ உறுதியாகவும்‌ எளிதில்‌ 
உணராக்கூடியதாகவும்‌ இருக்கின்றன. காற்சுர நிஃயில்‌ குரல்‌ 
திரிபு என்பது கிடையாது. 


திரிகோண பாலை முறையில்‌ நாற்பத்தெட்டு அரை ஆலகு 
கள்‌ கையாளப்படுகின்றன. இங்கும்‌ ஒன்றிரண்டு அல்லது மூன்று 
சுரங்கள்‌ 17% அலகு 48% அலகு என்பது போன்ற இடத்தைப்‌ 
பெறும்‌. மூர்ச்சனை இராகங்கள்‌ என்று வழங்கப்படும்‌ இராகங் 
களில்‌ இத்தகைய நுண்சுரங்கள்‌ ஏராளமாகக்‌ காணப்படுகின்‌ 
றன. வடஇந்திய இசை வட்டப்பாலையின்‌ காற்சுர முறையோடு 
நிறுத்திக்கொள்கிறது என்று கூறலாம்‌. தென்னித்திய இசையில்‌ 
தான்‌ இந்த நுண்சுரங்களை நாம்‌ கேட்க முடியும்‌. நுண்ணிய 
இசையிலும்‌ குரல்‌--இளி உறவோடு பண்கள்‌ கையாளப்படும்‌ 
போது அந்த இசைத்‌ திறனையும்‌ வல்லமையையும்‌ கேட்டு நாம்‌ 
வியக்காமல்‌ இருக்க முடியாது. 


சதுரப்பாலை என்ற காலலகு என்ற நுண்ணிய நிலையில்‌ 
வீசம்‌ (1/16) அளவில்‌ சுரங்களைக்‌ கையாளும்‌ முறை. இத்த 
கைய முறையைக்‌ சையாள்பவன்‌ யாழ்‌ வல்லுநன்‌ என்று கூறப்‌ 
பட்டான்‌. யாழ்‌ என்ற அற்புதக்‌ கருவி மேனாட்டிஎரின்‌ 
பியானோவுக்கு இணையாக இசைப்‌ படைப்புகளைப்‌ பண்களை 


நான்கு பாலை முறைகளையும்‌ பண்ச 

















எண்‌, பாலை பண்‌ அல்லது இராகம்‌ ௪ 
ஆயப்பாலை 2. செம்பாலை அல்லது 
72 அரைச்சுரங்கள்‌ சங்கராபரணம்‌ 2 
2, கோடிப்பாலை அல்லது 
அரிசாம்போதி 
2. செவ்வழிப்பாலை அல்லது 
தோடி. 
வட்டப்பாலை 1. பியாகடை 
24 அலகு (சுதி) சங்கர ஈபரணத்தின்‌ 
திறன்‌ 2 


2. சாவேரி 
மாயமாளவத்தின்‌ இறன்‌ | 2 


திரிகோணப்பாலை! 7. தோடி 2 
78 அரை அலகு 
௮. சங்கராபரண ஒன்யம்‌ 
ஹம்சத்வனி 2 
சதுரப்பாலை 1. தாயக 
96 காலலகு கரகரப்ரியா ஐன்யம்‌ 2 
2. தேதேவகாந்தாரி 
சங்கராபரண ஐன்யம்‌ 2 


1லகு நிலைகளையும்‌ காட்டும்‌ அட்டவணை 




















4 2 4 ர்‌ கீ 
4 2 4 4 2 
4 ற 4 2 4 
ன 3 ந்‌ 4 ன்‌ 
5 2 211 5 
33 2 2 31 
63 மி) 2 0 ட 
்‌ 2 2 4 5 


98 


இயற்றுவதற்கு வசதியாக இருந்துள்ளது. ஆனால்‌ பியானோ 
போன்ற வாத்தியங்கள்‌ (௩௨9 80கய) அழகிய கமகங்களுக்கு 
இடம்‌ அளிப்பதில்லை. ஆனால்‌ யாழ்‌ என்னும்‌ நரம்புக்கருவி 
இவ்வித நுட்ப இசைக்குப்‌ பெரும்‌ அளவில்‌ இடம்‌ கொடுப்பதாக 
இருந்துள்ளது. 


இவ்விதம்‌ நால்வகை பாலைமுறைகளை அமைத்து அழியாத 
இசைச்செல்வத்தை நமக்கு வழங்கிய முன்னோர்களின்‌ பெரு 
மையை தாம்‌ முற்றிலும்‌ உணர்வது அரிதாகவே இருக்கிறது. 
மேனாட்டில்‌ கிரேக்க இசையில்‌ 1)4110110, 00211௦, ிோரகா- 
11௦01௦ என்று மூன்று வகைகள்‌ கூறப்பட்டுள்ளன. அதாவது 
ஏழிசை, பன்னிரு இசை, இருபத்திநான்கு கா.ற்சுர இசை என்று 
தமிழிசையில்‌ வழங்கப்பெறும்‌, காற்சுரத்திற்கு மேல்‌ அரை அலகு, 
கால்‌ அலகு என்ற முறையில்‌ தமிழிசையில்‌ வகுக்கப்பட்டதோடு 
மட்டுமல்லால்‌, அவை இன்று வரை இராகங்களில்‌ பொழிந்து 
இசை ஒவியட்களாக விளங்கி வருவதும்‌ இக்கால ஆராய்ச்சி 
யாளர்களும்‌, விஞ்ஞானிகளும்‌ அறிந்து போற்றக்கூடிய ஒன்று. 


20. ஏழிசையாகய 
ச, ர, ர, ம, ம, ந, நீ நரிழே 


௪ட்ஜம்‌, ரிஷபம்‌ என்னும்‌ பெயர்களை வைத்துக்‌ கொண்டு 
தமிழில்‌ சரிகமப த.நி என்னும்‌ சுரங்கள்‌ இல்லை, இவை 
வட 1தியிலிருந்து வந்தவையே என்று சிலர்‌ கருகுலாம்‌. 


"சரிகமப தறி யென்ற ழெழுத்தாற்‌ றானம்‌ 
வரிபரந்த கண்ணினாய்‌ வைத்துத்‌ -தெரிவரிய 
2வழிசையந்‌ தோன்று மிவற்றுள்ளே பண்பிறக்குஞ்‌ 
தழ்முதலாம்‌ கத்தத்‌ துளை” 

இச்சூத்திரம்‌ சிகண்டி என்னும்‌ முனிவரால்‌ உரைக்கப்பட்டுள்ள து. 


௪(6௨, க (0௦, த (ல என்ற உச்சரிப்புகள்‌ தமிழில்‌ 
இல்லை என்பது சிலருடைய வாதம்‌, பொதுவாக நாம்‌ வட 
மொழி என்று கருதும்‌ பல சொற்கள்‌ உண்மையில்‌ வடமொழிப்‌ 
பெயார்கள்‌ அல்ல என்பு நாம்‌ முதலில்‌ புரிந்துகெரள்ளா 
வேண்டும்‌. மீனாட்சி, காமாட்சி போன்ற பெயர்கள்‌ தமிழ்ப்‌ 
பெயர்களே. 


௫௪ருகு, சங்கம்‌, சமுதாயம்‌ போன்ற சொற்களில்‌ :ஸ”' என்னும்‌ 
ஒலி வருகின்றது. இடபம்‌ என்னும்‌ பெயரே ரிஷபம்‌ என்று ஆக 
யுள்ளது. அகாந்தாரம்‌ என்பது தமிழ்ப்பண்ணின்‌ பெயர்‌. 
* தாரம்‌” என்பது நீ என்னும்‌ சுரத்தைக்‌ குறிக்கின்றது. இன்று 
வரை மேல்‌ ஸ்தாயியில்‌ பாடுவதைக்‌ தாரத்தாயி என்றுதான்‌ 
குறிக்கிறார்கள்‌ . 

வடமொழியும்‌ அதைப்‌ பின்பற்றிய பிற மாதில மொழிகளும்‌ 
கதும்மிடையே “க”? போன்ற ஒரு எழுத்திற்குப்‌ பதில்‌ நான்கு 
எழுத்துக்கள்‌ உ (82), ௧3612), க53(0௨,) ௧4 (008) என்று 
நான்கு ஒலிகள்‌ கஇடைக்கின்றனவே என்று பெருமிதம்‌ கொள்‌ 
இன்றன. தமிழ்‌ ஒரே ஒரு ௧--காரத்தை வைத்துக்‌ கொண்டு 
இன்றும்‌ வளர்ச்சியுறாமலே இருக்கிறது என்பது அவர்கள்‌ 
கருத்து, அவர்களுடைய அறியாமையை எண்ணித்‌ தமிழன்‌ 
நகைப்பகதோடு அவர்களைக்‌ கண்டு இரங்கவும்‌ வேண்டியுள்ள து. 
எப்படி. என்று பார்ப்போம்‌. 

*க7? என்ற எழுத்தை எடுத்துக்‌ கொண்டால்‌, தமிழன்‌ ஒரு 
வனே அந்த எழுத்தில்‌ இரண்டு கூறுகள்‌ உள்ளன என்பதை 


92 


அறிவான்‌. எங்நுனமெனில்‌ க்‌--து--௧ புள்ளி வைத்த மெய்‌ 
யெழுத்துக்கள 5100 000601௧0(6 எந்த வேறு மொழியிலும்‌ கடை 
யாது. தமிழுக்கே உரித்தானது-- பன்னிரண்டு உயிர்களையும்‌ 
பதினெட்டு மெய்களையும்‌ கொண்ட அரிய மொழி தமிழ்மொழி 
மொத்தம்‌ முப்பது எழுத்துக்கள்‌ தான்‌. 


க்‌--௮-௧ இது ஒரு மாத்திரை க்‌--அ௮.--கா. இது இரண்டு 
மாத்திரை. உயிருக்குள்ள மாத்திரைதான்‌ கணக்கு. இவ்வரிய 
அடிப்படை இலக்கணத்தை மொழி வல்லுநர்கள்‌ பல மொழி 
களை ஆராய்ந்து கூறவும்‌ இங்கு நமது இலக்கண ஆசிரியர்‌ தொல்‌ 
காப்பியர்‌ அவர்களைக்‌ காட்டிலும்‌ தெளிவாகக்‌ கூறியுள்ளார்‌. 
“௯? என்ற எழுது பிற ஒலிகளைப்‌ பெறுவது எங்ஙுனமெனில்‌, 
அது வருமாறு : 


க்‌ கரும்பு, கருமை, கழுகு 


௧3 அக்கம்‌ பக்கம்‌, கொட்டிவாக்கம்‌ 
கூ அங்கே (0ல மங்கை, பங்கயம்‌ 
சு* அகோ 1! (018) வாரும்‌ பிள்ளாய்‌ 


ஹா. ஆகா! ஆகாயம்‌ (115) 


௫௪ சக்கரம்‌ ௪ட்டை 

௪3 அச்சம்‌ பச்சை 

௪3 பஞ்சம்‌ மஞ்சள்‌ (08) 

ட அடக்கம்‌ 

[2 அட்டை. 

ட அண்டம்‌ (19) அடு மாடு பாடு மண்டபம்‌ 


த தந்த தண்ணுமை 
த£ அத்தை பித்தன்‌ 

௧3 அதேோ !/ பருந்து ! (108) 
ப பாம்பு3 பிரம்பு* (1) 

ப3 அப்பம்‌ 


ப அம்புலி கம்பம்‌ (2) 


மேலே சொன்ன ௧1! க ௧£ ௧* முதல்‌ *ஹா” உட்பட ஒரு 
எழுத்தின்‌ பல கூறுகள்‌ என்று மொழி வல்லுநர்‌ கொள்கின்றனர்‌ ! 
மெய்யெழுத்தின்‌ கூட்டம்‌ * *0006௦74 மேரா ” என்று கூறப்‌ 
படும்‌ ஒலியியல்‌ (00805) என்ற துறையில்‌ உலக மொழி 
களினஜாடே தலைதூக்கி நிற்கிறது தமிழ்மொழி. ஓலியியலின்‌ 
அடிப்படை உண்மைகளை இயல்பான நிலையை நன்கு உணர்ந்து 
மொழியை *மயங்கா மரபாக? ஆக்கெவன்‌ தமிழன்‌. பிற 


94 


மொழி பலப்பல சொற்களையும்‌ வேடிக்கையான ஒலிகளையும்‌ 
கொண்டதாகவும்‌ பேசும்‌ பழக்கத்தில்‌ வந்ததாகவும்‌ இருக்‌ 
கின்றன. தமிழ்மொழி அன்றும்‌ இன்றும்‌ என்றும்‌ பேச்சு வழக்‌ 
கிலும்‌ இலக்கியத்திலும்‌ அநியாமல்‌ விளங்குவதற்கு இந்த 
அடிப்படை. இலக்கணமே காரணம்‌. 


₹: ஒஓலியியலில்‌ வடமொழி இலக்கண நாலாசிரியராகிய 
பாணினி தொல்காப்பியரின்‌ அருகே கூட வரமுடியாது?” என்று 
சி. ஆர்‌. சங்கரன்‌ என்ற மொழியியல்‌ மேதை தமது ஆராய்ச்சி 
யின்‌ மூலம்‌ பூனாவில்‌ உள்ள மொழி ஆய்வு நூலில்‌ கூறியுள்ளார்‌. 


மேலும்‌ ஒரு காலத்தில்‌ தமிழ்ப்‌ பெயா்களை வடமொழிப்‌ 
பெயராக ஆக்கும்‌ இயக்கம்‌ மும்முரமாக நடை பெற்றிருக்கிறது 
என்பது தெரியவருகிறது. சைவ வைணவ ஆரியர்கள்‌ காலத்‌ 
தில்‌ நமது திருக்கோயில்கள்‌ தமிழ்ப்‌ பெயராலேயே அமைக்கப்‌ 
பட்டன. அவை வடமொழிப்‌ பெயர்களாக மாற்றப்பட்டன . 
திருமறைக்காடு--வேதாரண்யம்‌ என்றும்‌ திருவெண்காடு, ஸ்வே 
தாரண்யம்‌ எனவும்‌ தஇருவையாறு பஞ்சததி ஸ்தலமாகவும்‌ 
மாறியது. சில மொழிப்பெயர்ப்புகள்‌ மூலம்‌ வடமொழியினரின்‌ 
அறியாமையையும்‌ நாம்‌ தெரிந்து கொள்ளலாம்‌.  * அஞ்சல்‌ 
நாயகி ”? என்னும்‌ அம்பாளுக்கு அபயாம்பிகை எலஸ்ற பெயா்‌ வட 
மொழியில்‌ ஏற்பட்டுள்ளது. அஞ்சல்‌ நாயகி என்பது ௮ம்‌- 
சொல்‌--நாயகி என்று அமகய சொற்களை உடையவள்‌ என்று 
குறிக்கின்றது. மாற்று மொழியினர்‌ அஞ்சல்‌ என்பதை அபயம்‌ 
என்று கருதி அபயாம்பிகை என்று பெயரிட்டார்கள்‌. பலப்‌ 
பல சொற்கள்‌ தமிழிலிருந்து வடமொரழிக்குச்‌ சென்றிருக்கிறது 
என்பதை நாம்‌ இக்காலத்தில்‌ உணர்கிறோம்‌. வடமொழிக்கு 
மட்டுமென்ன உலக மொழிகளிலும்‌ இந்திய மொழிகளிலும்‌ 
குமிழ்ச்‌ சொற்கள்‌ ஏராளமாகக்‌ கலந்இிருக்கின்றன என்பதையும்‌ 
திராவி.. நாகரிகம்‌ மிகப்‌ பழமையானது என்ற உண்டையும்‌ 
இப்போது நன்கு வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. 


21. நழிழிசை மரபின்‌ சிற்ப] 


நிலப்பரப்பிற்கும்‌ பருவத்திற்கும்‌ ஏற்ற இசை 
நிலங்களை ஐவசையாகப்‌ பிரித்து அவற்றின்‌ இயற்கை 
சூழலுக்கு ஏற்ப பண்களையும்‌ இசைக்கருவிகளையும்‌ பாகுபாடு 
செய்து வைத்த தமிழரின்‌ பண்பாட்டுச்‌ சிறப்பிற்கு ஈடாக வேறு 
எந்த இனத்தவரின்‌ நாகரிகத்தையும்‌ சொல்லமுடியாது. தொல்‌ 
காப்பியம்‌ கிலங்களுக்குரிய கருப்பொருள்களைக்‌ குறிக்கும்போது 
தமிழ்‌ இசைக்கருவிகளுள்‌ பமமையான யாழினையும்‌ கூறுகின்‌ றது. 
“இுதய்வம்‌ உணாவே மாமரம்‌ புள்பறை 
செய்தி யாழின்‌ பகுதியொடு தொகை 
அவ்வகை பிறவும்‌ கருவென மொழிப :” 

_ பொருளதிகாரம்‌ அகத்திணையியல்‌ 
யாழோடு பறை என்னும்‌ கொட்டும்‌ கருவிகளையும்‌ குறிக்‌ 
கின்றது. 

குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம்‌, நெய்தல்‌ அகிய ஐந்து 
நிலங்களுச்குரிய சூழ்நிலை பருவம்‌, காலம்‌, தட்பவெப்ப நிலை 
களுக்கு ஏற்றவாறு கருவிகள்‌, பண்கள்‌, கூத்து வகைகள்‌ பற்றிய 
ரெய்திகள்‌ சங்க இலக்யெங்களில்‌ ஏராளமாகக்‌ காணப்படு 
இன்றன. ௪ங்க இலக்கியப்‌ பாடல்கள்‌ ஒவ்வொன்றும்‌ எந்த 
நிலத்திற்குரியது எனக்‌ குறிக்கப்படும்‌, இன்ன நிலத்திற்குரியது 
எனக்‌ கேட்டதுமே நம்‌ மனக்கண்‌ முன்ன அந்நிலத்‌ திற்குரிய 
சூழ்நிலை, புட்கள்‌ , விலங்குகள்‌, தாவர வர்க்கங்கள்‌ ஆகியவை 
தோன்றுவது எத்துணை வியப்பிற்குரியது ! 


குதிஞ்சி : 
மலைகளும்‌ மலைவளமும்‌ கொண்ட இந்நிலத்திற்குரிய 
இசைக்கருவி குறிஞ்சி யாழ்‌ தோற்கருவி பறையெனப்படும்‌. 
இதற்குரிய சிறப்பான பண்‌ குறிஞ்சிப்பண்‌. இத்நிலத்தின்‌ 
தெய்வம்‌ குறிஞ்சிக்‌ கடவுள்‌ -- முருகன்‌. இங்கு குறமகளிர்‌ 
ஆடும்‌ கூத்து குரவைக்கூத்து குன்றக்குரவை எனப்படும்‌. 
உ யாமயாழ்ப்‌ பெயர்க்குறிஞ்சி யாழும்‌ 
செவ்வழியாழ்ப்பெயர்‌ முல்லையாமும்‌... ”' 
-- சேந்தன்‌ திவாகரம்‌ 


என்றபடி குறிஞ்சிப்பண்‌ யாமத்திற்கு உரியது. 


96 


.ஓலியல்‌ வார்மயிர்‌ உயிரினள்‌ கொழிச்சி 
பெருவரை மருங்கில்‌ குறிஞ்சி பாடக்‌ 
குரலுங்‌ கொள்ளாது நிலையிலும்‌ பெயராது 
படா௮ப்‌ பைங்கண்‌ பாடு பெற்றொய்யென 
மறம்பூகல்‌ மழகளிறு உறங்கும்‌ நாடன்‌ £' 
-- அகநானூறு 


ஒரு குறமகள்‌ குறிஞ்சி நிலத்திற்குரிய குறிஞ்சிப்‌ பண்ணைத்‌ திற 
முடன்‌ பாட யாமநேரத்தில்‌ தினைக்கதிரைத்‌ தில்ன வந்த ஒரு 
யானை அதனை உண்ணாமலும்‌ அவ்விடத்தை விட்டுப்‌ புடை 
பெயராமலும்‌ அப்பண்ணால்‌ மயங்கி நின்றது என்ற இனிய 
காட்சியைக்‌ காண்கிறோம்‌. 


யானை யாழோசைக்குக்‌ கட்டுப்பட்டு நிற்குமென்னும்‌ 
உண்மையை மற்றுமொரு காட்சி மூலம்‌ சங்க இலக்கியம்‌ நமக்குக்‌ 
கரட்டுகிறது. 
 தாரழ்வரை நில்லாக்‌ கடுங்களிற்‌ றொருத்தல்‌ 
யாழ்வரைத்‌ தங்கி யாங்குத்‌ தாழ்பு நின்‌ 
தொல்கவின்‌ தொலைத லஞ்சியென்‌ 
சொல்வரைத்‌ தங்கினர்‌ காத லோரே: 
-ஃபாலைக்கலி 


உதயணன்‌ கோடபதி என்னும்‌ யாழிசையினாலே தெய்வ யானை 
யினை வசப்படுத்திய செய்தியைப்‌ பெருங்கதை நமக்குக்‌ கூறு 
கிறது. அதேபோன்று குதிரை இசையைக்‌ கேட்டு வெகுண்டு 
எழும்‌ என்பதையும்‌ நமக்குத்‌ தமிழ்‌ இலக்கியங்கள்‌ கூறும்‌. 
.கொண்டுசெல்‌ பாணநின்‌ தண்டுறை யூரனைப்‌ 

பாடுமனைப்‌ பாடல்‌ கூடாது நடுநிலைப்‌ 

புரவியும்‌ பண்ணிலை முணிகுவ 

விரசில மொழியல்‌ யாம்‌ வேட்டதில்‌ வழியே '' 


என்றும்‌ நற்றிணைச்‌ செய்யுள்‌ குதிரை இசை கேட்டு முனிவு 
கொள்ளும்‌ என்னும்‌ உண்மையைக்‌ கூறுகிறது. 


பாலை : 


இயற்கை வளங்கள்‌ குன்றிய வறண்ட பாலை. இந்நிலத்‌ 
இற்குரிய தெய்வம்‌ கொற்றவை. இசைக்கருவி பாலையாழ்‌. 
பாலை நிலத்தின்‌ சிறப்பான பண்‌ பஞ்சுரம்‌. தோற்கருவி துடி 
யெனப்படும்‌. வேடுவர்களும்‌ மறவர்களுமாகிய இந்நில மக்கள்‌ 
கொற்றவை தெய்வத்தை வழிபட்டுக்‌ கூத்தியற்றினர்‌. 


97 


பாலையாழ்‌ தண்பகலுக்கு உரியது எனக்‌ கூறப்பட்டுள்ளது. 
பாலை யாழும்‌ பாலைப்பண்ணுமாகிய இது பிரிதல்‌ என்னும்‌ 
உணர்வை உரிப்‌ பொருளாக உடையது. 


“பாய்கலைப்‌ பாவை பாடற்‌ பாணி, ஆசான்‌ திறன்‌ 
அமைவரக்‌ கேட்டு '”? எனப்‌ புறஞ்சேரியிறுத்த காதையினுள்ளே 
நண்பகலும்‌ வேனிற்பெரும்பொழுதும்‌ கொற்றவையாகிய 
பாலைத்குணைகத்‌ தெய்வம்‌ பாலைப்பெரும்‌ பண்ணோடு சார்த்திக்‌ 
கூடுப்பட்டன. ்‌ 


பாலை நிலத்திற்குரிய “மரல்‌” என்னும்‌ செடியினின்று 
கிடைக்கும்‌ நாரை யாழின்‌ நரம்பாகப்‌ பயன்படுத்தினார்கள்‌ 
என்ற செய்தி. 


சபலம்‌ குமிழின்‌ 
புழற்கோட்டுத்‌ தொடுத்த மரற்புரி நரம்பின்‌ 
விலயா மிசைக்கும்‌ விரலெறி குறிஞ்சி ?” 


என்று ே ரும்பாணாற்றுப்‌ படையிலே காணப்படுகின்றது. வில்‌ 
யாழ்‌ கருவியிலை நரம்பாகக்‌ கட்டப்பட்ட மரலானது “* மரையா 
மரல்‌ கவர மாரிவறப்ப? எனவும்‌ மரல்‌ சாய மலைவெம்ப 
மந்தி யயங்க £? எனவும்‌ பாலைக்கலி பாடல்களில்‌ சுட்டிக்‌ 
காட்டப்பட்டுள்ளது. 


முல்லை : 


காடும்‌ காடு சார்ந்த பகுதிகளும்‌, புல்வெளிகளும்‌ இந்நிலகத்‌ 
இற்குரியவை இங்கு காட்டாறு நீர்‌ ஊற்றுகள்‌ இவற்றைக்‌ 
கொண்டு மக்கள வாழ்ந்தனர்‌. இவர்கள்‌ தொழில்‌ ஆடுமாடு 
மேய்த்தல்‌. யாதவ குலத்தினர்‌. இவர்களுடைய கடவுள்‌ 
திருமால்‌. இந்திலத்துற்குரிய இசைக்கருவி முல்லையாழ்‌. பண 
சாதாரி. தோற்கருவி ஏறுகோட்பறை. ஆயார்‌ குலப்‌ பெண்கள்‌ 
ஆய்ச்சியர்‌ குர,௮வ என்னும்‌ கூத்து ஆடுவர்‌. காற்று வாத்திய 
மாகிய புல்லாங்குமலும்‌ சிறப்பாக இந்நிலத்திற்குரியதே. 


'"யாமயாழ்ப்பெயர்க்‌ குறிஞ்சியா மும்‌ 
செவ்வழியாழ்ப்பெயர்‌ முல்லையாழும்‌... £” 


என்று சேந்தன்‌ இவாகரம்‌ கூறுதலின்‌ முல்லையாம்‌ செவ்வழியாழ்‌ 
என்றே அமைக்கப்பட்டது எனச்‌ தெரிகிறது. செவ்வழிப்பண்‌ 
மாலை நேரத்திற்கும்‌ கார்காலத்திற்கும்‌ முல்லை நிலத்திற்கும்‌ 
உரியதாகும்‌. செவ்வழிப்பண்‌ இரங்கற்‌ பண்ணாகும்‌. இது 
மாலைக்‌ காலத்திற்‌ குரியது என்பதை 


இ---7 


96 


** இிவவு மெய்ந்திறுத்துச்‌ செவ்வழி பண்ணி 
குரல்புணர்‌ நல்யாழ்‌ முழூவோ டொன்றி, 
நுண்ணீராகுளி மிரட்டப்‌ பலவுட 
னளொண்சுடர்‌ விளக்க முந்துற 


முூந்தையாமம்‌ சென்ற பின்றை '' 
என்று மதுரைக்‌ காஞ்சியும்‌ 


: அருளாயாதலோ கொடித யிருள்வரச்‌ 
சீறியாம்‌ செவ்வழி பண்ணி யாழதின்‌ 
காரெதிர்‌ கானம்‌ பாடினே மாக)” 


என்று புறநாநூற்றிலும்‌ கூறப்பட்டுள்ளது. மாலை முன்னிரவு 
காலத்தில்‌ பாடற்கேற்றது செவ்வழிப்பண்‌. *மாலைக்‌ காலம்‌ 
வத்த அளவிலே சிறிய யாழை இரங்கற்‌ பண்ணாகிய செவ்வழி 
என்னும்‌ பண்ணிலே வாக்கும்‌ பரிசு பண்ணி நினது மழையை 
ஏற்றுக்‌ கொண்ட. காட்டைப்‌ பாடினே மாக £” என்றமையால்‌ 
முல்லை நிலமும்‌*கார்‌ காலமும்‌, மாலைப்‌ பொழுதும்‌ செவ்வபிப்‌ 
பாண்ணிற்குரியவா மென்பதும்‌, அது இரங்கற்பண்ணென்பதும்‌ 
பெறப்பட்டது ?” (யாழ்நூல்‌ பக்கம்‌ 22) 


மருதம்‌ : 

வற்றாத ஜீவ நதிகளின்‌ கரைகளில்‌ அமைந்த வயல்களும்‌ 
வயல்கள்‌ சூழ்ந்த கிராமங்களும்‌ மருதநிலம்‌ என அழைக்பப்‌ 
பட்டன. இந்திலத்தின்‌ தெய்வம்‌ இந்திரன்‌. இசைக்கருவி மருத 
யாழ்‌. தாளக்கருவி முழவு. மருதப்பண்‌ இந்நிலத்தின்‌ சிறப்பான 
பண்‌, பயிர்த்தொழில்‌ செய்து வந்த மக்கள்‌ திருவிழாக்கள்‌ 
கொண்டாடுவதிலும்‌ புது நீராடுதலிலும்‌ தனிச்சிறப்புப்‌ பெற்று 
விளங்கினர்‌. 


மருதப்பண்‌ காலை தேரத்திழ்குரியது பெரும்‌ பொழுதாகிய 
வேனிற்காலத்திற்கு உரியது. 
-சீரினிது கொண்டு நரம்பினி தியக்கி 
யாேழோார்‌ மருதம்‌ பண்ணப்‌ 
புலர்ந்து விரிவிடியல்‌... £” 
என மதுரைக்‌ காஞ்சியும்‌ 


"நள்ளி வாழியோ நள்ளி நள்ளென்‌ 
மாலை மருதம்‌ பண்ணிக்‌ காலைக்‌ 


99 


கைவறழி மருங்கிற்‌ செவ்வழி பண்ணி 
வரவெமர்‌ மறந்தனர்‌......... ”” 


என்ற புறநானூறும்‌ மருதப்பண்‌ காலைக்குரியது எனவும்‌ 
செவ்வழிப்பண்‌ மாலைக்குரியது எனவும்‌ இசை நூல்‌ மரபைக்‌ 
காண்பிப்பதைப்‌ பார்க்கின்றோம்‌. 


இலப்பதிகாரம்‌ வேனிற்‌ காதையில்‌ மாதவி மருதப்பண்‌ 
ணையும்‌ அதன்‌ நால்வகை சாஇகளையும்‌ யாழில்‌ இசைக்கும்‌ 
காட்சியைச்‌ காண்கிறோம்‌. 


காவற்‌ கடல்‌ விளையாட்டினுள்‌ கோவலன்‌ கோரமயித்துச்‌ 
சென்றபின்‌ தனியே தன்‌ மாளிகை திரும்பிய மாதவி தனிமையால்‌ 
வாடியவளாய்ப்‌ பிறிதொரு நாள்‌ காலைநேரகத்தில்‌ **வானுற 
நிவந்த மேனிலை மருங்கின்‌ வேனிற்பள்ளி ஏறி”? :* அதிரா 
மரபின்‌ யாழ்கை வாங்கி ?? என்றும்‌ பின்னர்‌, 


டா 


“* அகநிலை மருதமும்‌ புறநிலை மருதமும்‌ 
அருகியல்‌ மருதமும்‌ பெருகியல்‌ மருதமும்‌ 
நால்வகைச்‌ சாதியம்‌ நலம்பெற தோக்கி 
மூவகை இயக்கமும்‌ முறையுளிக்‌ கழிப்பித்‌ 
திறத்து வழிப்படுஉந்‌ தெள்ளிசைக்‌ கரணத்து 
புறத்தொரு பாணியிற்‌ பூங்கொடி மயங்கி! '” 


எனவும்‌ ஈருகப்பண்ணின்‌ சாஇவகைகள்‌ கூறப்பட்டன. 


நெய்தல்‌ : 


கடலும்‌ கடல்‌ சார்ந்த இடமும்‌ நெய்தல்‌ எனப்‌ பெயர்‌ 
பெற்ற. வருணன்‌ இந்நிலத்தின்‌ தெய்வம்‌. பரதவர்‌ முடி 
யிருப்புகவ பாக்கம்‌ எனவும்‌ பட்டினம்‌ எனவும்‌ அல்ழக்கப்‌ 
பட்டன. அிந்நிலத்திற்குரிய இசைக்கருவிகள்‌ நாவாய்ப்‌ பம்பை 
யும்‌ விரி யாழுமாகும்‌. செவ்வழிப்பண்‌ இந்நிலத்திற்குரிய பண்‌ 
ணாகும்‌. பரதவர்‌ மீன்‌ பிடிக்கும்‌ தொ.நில்‌ செய்வதும்‌ கடலாடு 
வதுமாக வாழ்ந்தனர்‌. 


வளரத்‌ தொடினும்‌ வெளவுபு திரிந்து 
விளரி பூறுதருந்‌ தீந்தொடை நினையாத்‌ 
தளரு நெஞ்சம்‌...... 


என்று புறநானூறு கூறுமாகையால்‌ :: இரங்கற்பண்ணாகிய 
விளரியை: ?? இசைக்கும்‌ யாழ்தரம்புகள்‌ தரும்‌ மனத்தளர்ச்சியை 
நினைந்து நடுங்கும்‌ நெஞ்சம்‌ என்று பெறப்படுகிறது. நெய்தல்‌ 
பண்ணே விளரிப்‌ பண்ணாகிறது. 


100 


1“ இிறணில்‌ யாழே நெய்தல்‌ யாழாமும்‌ 
திறனில்‌ யாழ்‌ விளரி நெபப்தணிலம்‌ சிவணும்‌ '? 

என்று சேந்தன்‌ திவாகரம்‌ கூறுகிறது. நெய்தல்‌ யாழ்க்குத்‌ 
திறங்கள்‌ கடையாது என்று கூறுகிறது. நெய்தற்குரியதாகிய 
சிறு பொழுதாகிய எற்பாடு விளரிப்பண்‌ பாடுதற்குரிய கால 
மாகும்‌. செவ்வழிக்‌ குரிமை மாலைக்கால மாகும்‌. 

சிலப்பதிகாரத்தில்‌ கானல்‌ வரியிலே செவ்வழிப்பண்‌, விளரிப்‌ 
பண்‌ என்ற இரங்கற்பண்களை மாதவி யாழிலை இசைக்கும்‌ 
நேரம்‌ மாலைக்காலமாகவே இருக்கின்‌ றது. 


 இளையிருள்‌ பரந்தது வ எற்செய்வான்‌ மறைந்தன 


வளை நெகிழ எரிசிந்தி வந்தஇம்‌ மருண்மாலை '" 
ததிரவன்‌ மறைந்தனனே காரிருள்‌ பரந்ததுவே 


௬௫9௧௮௭ ௨௫௫௮ ௨௧௮௦ ௧௩௧௫ ௫௯௬௪ ௫௬ ௭௭௨ ௬௫௮௪ 4494 ௨௧௪௨ 


மதியமிழ்ந்து கதிர்விழுங்கி வந்தஇம்‌ மருள்மாலை ”” 


: புறவைபாட்‌ டடங்கினவே பக.ல்செய்வான்‌ 
மறைந்தனனே ! 


மறவையாய்‌ என்னுயிர்மல்‌ வந்தஇம்‌ மருள்மாலை '' 
என்று பரந்து வரும்‌ இருளை நோக்கிப்‌ பாடுகின்றாள்‌ மாதவி. 
மேலும்‌ தந்தொடை.ர்‌ செவ்வழிப்பாலையை முதலில்‌ பாடிப்‌ 
பின்னர்‌ பண்ணுப்‌ பெயர்த்து * விளரி நொடி.தரும்‌ தம்பாலை” 
யைப்‌ பாடியதை அழகிய சித்திரமாகவும்‌ இசை இலக்கணத்‌ 
தோடும்‌ பின்னிக்காட்டுகன்றார்‌ இளங்கோ அடிகள்‌ . 

“இங்ஙனம்‌ பாடிய ஆயிழை பின்னரும்‌ 
காந்தள்‌ மெல்விரற்‌ கைக்கிளை சேர்குரல்‌ 
திந்தொடைச்‌ செவ்வழிப்‌ பாலை இசை எழீஇப்‌ 
பாங்கினிற்‌ பாடியோர்‌ பண்ணுப்‌ பெயர்த்தாள்‌ £' 

என்று செம்பாலையின்‌ கைக்கிளை குரலாகிய செவ்வமிப்‌ 
பண்ணைப்‌ பாடிப்‌ பின்னர்‌ கைக்கிளையை இளியாகக்‌ கொள்ளும்‌ 
விளரிப்பாலையைப்‌ பண்ணுப்‌ பெயர்த்து இசைக்கின்றாள்‌ . 

1“ நுளையர்‌ விளரி நொடிதருந்தீம்‌ பாலை 
இளிசிளையிற்‌ கொள்ள இறுத்தாயால்‌ மாலை 
இளிகிளையிற்‌ கொள்ள இறுத்தாய்மன்‌ நீயேல்‌ 
கொளைவல்லாய்‌ என்னாவி கொள்வாழி மாலை ”” 

எனக்‌ கானல்‌ வரியில்‌ இரங்கற்பண்களின்‌ இசை ஓவியத்தைப்‌ 
படம்பிடித்துக்‌ காட்டுகின்றார்‌ சிலப்பதிகார ஆசிரியர்‌. 


107 


இசைத்துறையில்‌ காலத்திற்கும்‌ பருவத்துற்கும்‌ ஏற்ற பண்‌ 
களைப்‌ பாடும்‌ லழமக்கம்‌ தமிழிசையில்‌ முன்பு இருந்துள்ளது. 
தேவாரப்பண்களில்‌ பகற்பண்‌, இராப்பண்‌ எனக்‌ குறிக்கப்பட்‌ 
டிருக்கிறது. இன்றும்‌ வடநாட்டு இசையில்‌ இவ்வழக்கு இருத்து 
வருகிறது. இராகங்களில்‌ வரும்‌ சுரங்களுக்கேற்ற உணர்வு 
களோடு அவற்றைப்‌ பாடும்‌ காலங்களும்‌ பருவங்களும்‌ அமைக்‌ 
கப்பட்டன. இவ்வழக்குத்‌ தமிழ்நாட்டில்‌ கர்நாடக சங்கீதத்தில்‌ 
அடியோடு வீழ்ந்துபோய்விட்டது. 


ஐந்தஇிணைக்கும்‌ உரிய உரிப்பொருள்‌, யாழ்‌, பண்‌, சிறு 
பொழுது ஆகியவற்றை விபுலானந்த அடிகள்‌ யாழ்நூலில்‌ 
இங்ஙனம்‌ வகைப்படுத்திக்‌ கொடுக்கின்றார்‌. யாழின்‌ பெயர்‌ 
நச்சினார்க்கினியர்‌ உரையாலும்‌ பண்ணின்‌ பெயர்‌ இளம்பூரணர்‌ 
உரையாலும்‌ அறியக்‌ கிடைத்தது என்பார்‌, 


உரிப்பொருஸ்யாழ்‌ பண்‌ சிறுபொழுது 
புணர்தல்‌ குறிஞ்சி குறிஞ்சி யாமம்‌ 

பிரிதல்‌ பாலை பாலை நண்பகல்‌ 
இருத்தல்‌ முல்லை சாதாரி மாலை 

இரங்கல்‌ நெய்தல்‌ செவ்வி எற்பாடு 

ஊடல்‌ மருதம்‌ மருதம்‌ வைகறை, விடியல்‌ 


நெய்தல்‌ யாழ்‌ திறனில்‌ யாழாக இருந்தமையின்‌ அது முல்லை 
யாழாகிய செவ்வழி3யோடும்‌ சேர்க்கப்பட்டது. 
““பரலை குறிஞ்சி மருதஞு செவ்வழியென 
நால்வகை யாழர நாற்பெரும்பண் ணே ?* 
என்று பிங்கல நிகண்டு கூறுவதற்கேற்ப நாற்பெரும்‌ பண்ணிற்கு 
அறுவகைச்‌ சிறுபொழுயையும்‌ தருதல்‌ பின்வருமாறு 7 


வைகறை, விடிமல்‌ --  மருகு யாழ்‌ 
நண்பகல்‌ --. பாலையாழ்‌ 
எற்பாடு, மாலை -. செவ்வழி யாம்‌ 
யாமம்‌ --. குறிஞ்சி யாழ்‌ 


இவ்வாறு பண்களைக்‌ காலத்திற்கும்‌ பருவத்திற்கும்‌ நிலங்‌ 
களுக்குமேற்ப மிகச்‌ சிறப்பாக வகைப்படுத்திய தமிழரின்‌ நுண்‌ 
ணறிவையும்‌ சிறந்த பணபாட்டையும்‌ எண்ண்‌ எண்ணி நாம்‌ 
இறும்பூது கொள்பவர்களாகிறோம்‌. இந்த ஒப்பற்ற இலக்கண 
முறையையும்‌ இசைமரபையும்‌ மீண்டும்‌ தளிர்க்கச்‌ செய்து இசை 
யுலகில்‌ குடிகொண்டுள்ள குழப்பத்தையும்‌ அறியாமையையும்‌ 
போக்கும்‌ கடமை நமக்கு உள்ளது என்பதை நினைவு கொள்‌ 
வோம்‌. 


தழிழ்‌ இசைச்‌ சொற்கள்‌ 


அகத்தியம்‌:--இயல்‌, இசை, நாடகம்‌ என்னும்‌ முத்தமிழ்‌ இலக்‌ 
கண்த்தையும்‌ குறிக்கும்‌ ஒரு பெரிய டுலக்கண நூல்‌. 
தொல்காப்பியத்திற்கு முற்பட்டது. தென்‌ மதுரையில்‌ 
இருந்த தலைச்சங்கப்‌ புலவர்களுள்‌ ஒருவராகிய 
அகத்திய முனிவரால்‌ அருளிச்‌ செய்யப்பட்டது. தென்‌ 
மதுரை முன்னர்‌ கடல்‌ கொள்ளப்பட்டபோது அழிந்து 
போன பல நூல்களுள்‌ அகத்தியமும்‌ ஓன்று என்று 
கூறப்படுகிறது. 


அசகநிலை:--நால்வகை யாழில்‌ நாற்பெரும்‌ சாதிப்‌ பண்கள்‌ 
தோன்றும்‌. ஒரு யாழின்‌ முதற்‌ பண்ணாக நரம்புகள்‌ 
கூட்டப்படுவது அகநிலை. அகநிலை மருதம்‌, ௮௧ 
நிலைக்‌ குறிஞ்சி என்று இவ்வாறு யாழில்‌ முதற்பெரும்‌ 
பண்‌ அகநிலையாக வைக்கப்படும்‌. 


அடக்கம்‌:--ஒருவகை தோற்‌ கருவி. 
அடியார்க்கு நல்லார்‌:-சிலப்பதிகாரத்தின்‌ உரையாசிரியர்‌. 


அதிராமரபு:--கோவை கலங்காத முறைமை. அடிப்படை இலக்‌ 
கணம்‌ செம்மையாகச்‌ செய்யப்பட்டதால்‌, தமிழிசை 
அதிராமரபு என்று இளங்கோவடிகளால்‌ சொல்லப்‌ 
பட்டது. 


ஆதிர்வு:--யாழ்‌ நரம்பைச்‌ சிதற உந்தல்‌, கம்பித்தல்‌. 


அந்தரக்கோல்‌:--இச்சொல்‌ அரைச்சுரம்‌ அல்லது ($0ர்‌ 1006) 
என்ற இடைவெளியைக்‌ காட்டும்‌ சொல்லாகும்‌. 
ஆங்கிலத்தில்‌ அரைச்சுரம்‌ குறைவது 1181 என்றும்‌ 
அ௱ரைச்சுரம்‌ ஏறுவது $டிலாழ என்றும்‌ கூறப்படும்‌. 
அந்தரம்‌ என்பது இருவகையையும்‌ குறிக்கும்‌. 


அரங்கம்‌.--நாடக மேடை... 


அரங்கேற்றம்‌:--தாட்டியம்‌, நாடகம்‌ அல்லது இசை நிகழ்ச்சியை 
முதன்‌ முறையாகக்‌ கலைஞர்கள்‌, அறிஞர்கள்‌ முன்‌ 
னிலையில்‌ அரங்கேறி நிகழ்த்துவது . 


202 


அலகு:--இச்சொல்‌ வடமொழிச்‌ சொல்லாகிய சுருதி அல்லது 
காற்சுரம்‌ என்பதற்கு இணையானது. வட்டப்பாலை 
என்னும்‌ அலகு முறை இசையிலக்கணம்‌ சிலப்பதிகார 
ரத்தில்‌ விரிவாகக்‌ கூறப்பட்டுள்ளது. 


அடயப்பாலை:--தமிசை இலக்கணத்தில்‌ பன்னிரண்டு அரைச்‌ 
சுரங்கள்‌ கொண்ட இசை முறையைக்‌ குறிப்பிடும்‌ ஆயப்‌ 
பாலை. பிலெப்பதிகாரத்தில்‌ இதைப்பற்றிய குறிப்பு 
களும்‌, உரைகளில்‌ விளக்கங்களும்‌ நிறையக்‌ காணப்‌ 
படுகின்றன. ஹார்மோனியத்தில்‌ அமைக்கப்பட்டுள்ள 
சுரங்களுக்கு இணையானது. 


ஆரசோகணம்‌:--ஏழு சுரங்களும்‌ ௪, ரி, க, ம, ப, த, நி என்று 
மேல்நோக்கிச்‌ செல்லுவதற்குப்‌ பெயா்‌. இறை 
ஆரோசை என்று தமிழில்‌ சொல்லுவார்கள்‌. ,&80201 
என்று ஆங்கிலத்தில்‌ கூறுவார்கள்‌ . 


இணர்க்‌ இசை, நாடகம்‌ என்ற முத்தமிழில்‌ ஒன்று 
இசைத்‌ தமிழ்‌ எனப்படும்‌. இசைத்தல்‌ -- மிடற்றால்‌ 
பாடுதலும்‌ கருவிகளைக்‌ கொண்டு பண்ணை இசைத்த 

லும்‌ சங்கீதம்‌ (148510) ஆகும்‌. 


இசை றுணுக்கம்‌:- இசைத்‌ தமிழ்‌ நரல்‌ -- சிகண்டி. என்னும்‌ 
முனிவரால்‌ இயற்றப்பட்டது. இது இடைச்சங்க 
காலத்தைச்‌ சோர்ககுது என்று அடியார்க்கு நல்லார்‌ 
கூறுகின்றார்‌. அழிந்துபோன பழந்தமிழ்‌ நூல்களுள்‌ 
இதுவும்‌ ஒன்று. 


இடபம்‌:--பன்னிரண்டு இராசிகளில்‌ ஒன்று. இதுவே ரிஷபம்‌ 
என்று வட.மொமிப்‌ பெயராயிற்று. 


இணை நரம்பு: குரலுக்கு இளி இணை நரம்பு ௪--ப இடை 
வெளி கொண்டது. ஒரு நரம்பிற்கு ௪--ப. இடைவெளி 
யில்‌ உள்ள ஐந்தாம்‌ நரம்பு பன்னிரு சுரத்தில்‌ உட்ஐத்தை 
விடுத்து ஏழாம்‌ நரம்பு, ஐந்தினும்‌ ஏழினும்‌ என்று 
உமையும்‌ இளியும்‌ குறிக்கப்பெறும்‌ . 


இந்திர காளியம்‌:--இதுவும்‌ ஒரு இசைத்தமிழ்‌ நூல்‌. யாமளேந்‌ 
திரர்‌ என்பவரால்‌ செய்யப்பட்டது. அடியார்க்கு 
நல்லார்‌ தம்‌ உரையில்‌ மேற்கோளாகக்‌ காட்டும்‌ நூல்‌ 
களுள்‌ ஒன்று, 


104 


இயக்கம்‌:--பண்களின்‌ இயக்கம்‌ மூவகை. வலிவு, மெலிவு, சமன்‌ 
இவை மூறையே தாரம்‌, மத்திமம்‌, மந்தரம்‌ என்று 
ஸ்தாயிகளாக கர்நாடக இசையில்‌ கூறப்படும்‌, 


இயலிசை:--இயலும்‌ இசையும்‌ சேர்ந்தது. இலக்கியமும்‌ 
இசையும்‌ அதாவது பண்‌ சமந்த பாடல்கள்‌ எனப்படும்‌. 
வெறும்‌ இலக்கியமாக இராமல்‌ இசைக்கு ஏற்ற பாடல்‌ 
களாக இருப்பவை இயலிசை இரண்டையும்‌ மேற்‌ 
கொள்ளும்‌. 


இரதம்‌:-சுவை. இதுவே ரசம்‌ எளப்படும்‌. பாடல்‌ தொழிலில்‌ 
ஒன்பது வகை சுவைகள்‌ வீரம்‌, பயம்‌, இழிப்பு, 
அற்புதம்‌, இன்பம்‌, அவலம்‌, தகை, நடுவுநிலை, உருத்‌ 
திரம்‌ ஆகிய நவரசங்கள்‌. 


இராசி:--பன்னிரண்டு இராசிகள்‌. இராசி மண்டலமாக வட்டப்‌ 
பாலையை வகுத்து சுரங்களுக்குரிய வீடுகளை அளித்‌ 
துள்ளது இசைத்தமிழ்‌, வட்டப்பாலையில்‌ காணசு. 


இளங்கோவடிகள்‌:--சிலப்பதிகார நூலாசிரியர்‌ இவர்‌ இளங்கோ 
என்றும்‌ சேர முனி என்றும்‌ அடிகள்‌ என்றும்‌ வழங்கப்‌ 
பெறுவர்‌. 


இளவேனில்‌: வருடத்தில்‌ உள்ள ஆறு பருவங்களில்‌ ஒன்று. 
இலவேனிற்கு உரிய பண்ணும்‌ யாழும்‌ தமிழிசையில்‌ 
கூறப்பட்டுள்ளன. 


இளி:--ஏழு சுரங்களில்‌ ஒன்று ஐந்தாவதாகிய பஞ்சம சுரத்தின்‌ 
பெயர்‌. இளிக்கிரமமாக சுரங்களைத்‌ தோற்றுவிப்பது 
வண்ணப்பட்டடை” என்று இசைத்‌ தமிழில்‌ கூறப்‌ 
படுகிறது. 00162 ௦5 1110) என்று ஆங்கிலத்தில்‌ 
சொல்வார்கள்‌ . 


உழை:--குரலிலிருந்து நான்காவதான மத்திம சுரம்‌. மத்தியமம்‌ 
எனப்படுவது. உழைக்கிரமம்‌ என்பது (016 ௦7 ]17௦மா1ு 
எனப்படும்‌. இந்தச்‌ சுரம்‌ 121160 10011 என்று இளி 
யைப்‌ போன்ற முக்கியமான தானத்தைச்‌ கொண்டது. 


உள்ளாளம்‌:--பாடற்றொழில்களுள்‌ ஓன்று. உள்ளாளப்‌ பாடல்‌ 
என்பது மிடற்றிலிருந்து பிறக்கும்‌ தூய இசை, 


105 


எற்பாடு: -சிறுபொழுது காலை, மாலை, பகல்‌, இரவு, வைகறை 
எற்பாடு ஆகியவை ஒரு நாளில்‌ நிகழும்‌ பொழுதுகள்‌ . 
எற்பாட்டிற்குரிய பண்ணும்‌ யாமும்‌ உள்ளன. 


ஏறுகோட்பறை:--ஒரு வகைத்‌ தாளக்‌ கருவி. இத்‌ தோற்கருவி 
முல்லை நிலத்திற்கு உரியது. 


ஒலி:--ஓலி என்பது எங்கும்‌ நிறைந்துள்ளது. 

ஓசை:--ஒரு குறிப்பிட்ட ஒரையைக்குறிக்கும்‌. 

காந்தாரம்‌:--ஆசான்‌, அகச்சாதி; ஒரு பண்‌. பாலைப்பண்ணின்‌ 
திறம்‌ ஐந்தினுள்‌ ஒன்று. 

கிளை.--ஜஐந்தாம்‌ நரம்பு 

ரசுணநூல்‌:--இது நாடகத்‌ தமிழ்‌ நூல்களுள்‌ ஒன்று. இதன்‌ 


சூத்திரங்கள்‌ சில மட்டுமே சிலப்பதிகார உரையில்‌ 
காணப்படுகிறது. 


குரவை:--எழுவரேனும்‌, எண்மரேனும்‌, ஒன்பதின்மரேனும்‌ 
கைகோத்தாடுங்‌ கூத்து; வரிக்கூத்தின்‌ ஒருறுப்பு; 
விதோதக்‌ கூத்து ஆறனுளொன்று. 


குருகு:--இடைச்‌ சங்க புலவர்கள்‌ இயற்றிய நூல்களுள்‌ ஒன்று. 
குலைச்‌ சங்கத்தாரியற்றிய முதுகுருகென்னும்‌ நூல்‌ 
வேறு இது வேறு; ஒரு பறவை. 


குழல்‌: -ஊதுங்குழல்‌, வங்கியம்‌. 
குறிஞ்சி:--ஐவகை நிலங்களுள்‌ ஓன்று, மலைகளும்‌ மலைகளைச்‌ 


சார்ந்த பிரதேசமும்‌ குறிஞ்சி எனப்படும்‌. 


குறிஞ்ியாழ்‌:--நால்வகை யாழாம்‌ நாற்பெரும்‌ பண்ணே என்ற 
படி. குறிஞ்சி ஒரு பெரும்‌ பண்ணாகும்‌. 


குன்றக்‌ குரவை:--இது மலை நாட்டிலுள்ள குறவர்‌ ஆடும்‌ ஒரு 
கூத்தாகும்‌, 


தைக்கிளை:--காத்தாரம்‌ என்னும்‌ மூன்றாவது சுரம்‌. அந்தர 
காந்தாரம்‌ நட்புச்சுரம்‌. சிறிய காந்தாரம்‌ பகைச்சுரம்‌ 
ரகக 1014, 741௦0 ரிம்ம்‌ என்று இவை முறையே 
குறிக்கப்பெறும்‌. 


100 
கொற்றவை:--துர்க்கை 


கோடிப்பாலை:--ஏழ்பெரும்‌ பாலைகளில்‌ ஐந்தாவது, கோடிப்‌ 
பாலை. இளி என்னும்‌ பஞ்சமத்தில்‌ ஆரம்பிக்கும்‌. அறி 
காம்போதி என்று கர்நாடக இசையில்‌ பெயர்‌ பெறும்‌, 
குறிஞ்சிப்பண்‌ என்று நாற்பெரும்‌ பண்களின்‌ வரிசையில்‌ 
வழங்கும்‌. 


கோவை: நரம்புகளின்‌ நிரல்‌. 
சங்கம்‌:--கூட்டம்‌,. 


சதுரப்பாலை:--நால்வகைப்பாலையுளொன்ற . காலலகு முறை 
யில்‌ சுரங்களைப்‌ பண்ணில்‌ வைத்துப்‌ பாடும்‌ மரபு, 


சயந்தம்‌:--இது நாடகத்தமிழ்‌ நூல்களுள்‌ ஒன்று . 
சாதிப்பெரும்பண்‌:--நான்கு சாதிப்‌ பெரும்‌ பண்கள்‌. 
சாரீர வீணை:--மிடற்றுப்‌ பாடல்‌, குரல்‌, 

சிலம்பு :--காலில்‌ அணியும்‌ ஆபரணம்‌. பாதச்சிலம்பு. 


சிறுபாணாற்றுப்படை:--இது பத்துப்‌ பாட்டுள்‌ மூன்றாவது, 
ஆசிரியர்‌ இடைக்கழி நாட்டு நல்லூர்‌ நந்தத்தனார்‌. 


சுரம்‌:--எழிசை அகிய ௪ரி கம ப த றி என்னும சுரங்கள்‌ , 
சுருதி:--அல்லது காற்‌ சுரம்‌, 

௬வை --ஓன்பது. நவரசம்‌ எனப்படுவது . 

செங்கீகாட்டூ யாழ்‌:--இ தற்கு நரம்பு ஏழு, 
செம்பாலை:--ஏம்பெரும்‌ பாலைகளில்‌ வரும்‌ முதற்பண்‌. 


செயிற்றியம்‌:--இது ஒரு நாடகத்‌ தமிழ்‌ நூல்‌. இதுவும்‌ இறந்து 
போன தமிழ்‌ நூல்களில்‌ ஒன்று. 


செவ்வழிப்பண்‌:--ஏழ்‌ பெரும்‌ பாலைகளில்‌ மூன்றாவது பண்‌. 
இது கார்‌ காலத்திற்கும்‌ மாலைக்கும்‌ உரியது, 


தற்கிழமை தீரிதல்‌:--குரல்‌ திரிபு, குரல்‌ குரலாகவும்‌ துத்தம்‌ 
குரலாகவும்‌ இவ்வாறு பண்ணுப்‌ பெயர்த்தல்‌. 


தாய்ராகம்‌:--பெரும்பண்‌ அல்லது மேளம்‌. 


107 
தார நரம்பு:--நிஷாதம்‌ என்னும்‌ சுரம்‌. ஏழாவது நரம்பு. 
தாரம்‌: --உச்௪ இசை மேல்‌ ஸ்தாயி; தாரஸ்தகாயி எனப்படுவது. 
திரிகோணப்‌ பாலை:--பாலை நான்கினுள்‌ ஒன்று--அரையலகு. 
திருக்குறள்‌:--இது பதினெண்க&ழ்க்‌ கணக்குமுறை நூல்களில்‌ 
ஒன்று. தெய்வப்‌ புலவர்‌ திருவள்ளுவ நாயனாராஈ£ல்‌ 
அருளிச்‌ செய்யப்பட்டது. 
திருமால்‌:--விஷ்ணு . 
தின்யப்பிரபந்தம்‌:- பன்னிரண்டு வைணவ பெரியார்களாகய 


ஆழ்வார்‌ ஆஇிகளால்‌ பாடப்பெற்ற தெய்வீகப்‌ பாசுரங்‌ 
கள்‌. 


நிவாகாம்‌:--கமிழ்‌ இலக்கண நூல்‌ நிகண்டு, 


திறம்‌:--பெரும்‌ பண்ணிலிருந்து பிறக்கும்‌ இராகம்‌ சேய்‌ ராகம்‌ 
என்று கூறலாம்‌. 


தூந்தம்‌:--இரண்டாவது சுரமாகிய ரிஷபம்‌: 

தேவாரம்‌:--திருஞான சம்பந்தர்‌, திருநாவுக்கரசர்‌, சுந்தரமூர்த்தி 
ஈவாமி ஆகியோர்‌ பாடிய திருமுறைப்‌ பாடல்கள்‌ 
திருநெறிய தெய்வத்தமிழ்‌ என்று சேக்கிழார்‌ பெருமான்‌ 
கூறுவர்‌. சிவபெருமானைப்‌ போற்றும்‌ பண்‌ இசைந்த 


தெய்வீகப்‌ பாடல்கள்‌ . 


நட்புச்சுரம்‌ --அந்தர காந்தாரம்‌ அல்லது கைக்கிளை நட்புச்‌ 
சுரமாகிறது. 


நரம்பு:--யாழில்‌ பூட்டப்படும்‌ தந்தி, 


நால்வகைச்‌ சாதி:--நால்வகைப்‌ பண்களும்‌ நால்வகைச்‌ சாதக 
ளாகிய அகம்‌, புறம்‌, அருகு, பெருகு. 


நெய்தல்‌:--கடற்கரையோரமுள்ள பகுதிக்குப்‌ பெயர்‌. 
நூால்‌:--நாடகத்‌ தமிழ்‌ நூல்களில்‌ ஒன்று. 


பகைச்சுரம்‌:--சின்ன ரிஷபமும்‌ பிரதி மத்திமமும்‌ பகைச்சுரங்கள்‌ 
எனப்படும்‌. 


108 
பஞ்சமம்‌:--சட்சமத்திலிருந்து ஐந்தாவது சுரம்‌-- இளி எனப்‌ 
படும்‌. ன்‌ 


பட்டடை: -௮டிமணை -- வண்ணப்பட்டடை என்பது இளி 
முறையாகச்‌ சுரங்களை வகுத்தல்‌. 


பண்‌:--இராக *, ஏழு சுரங்களைப்‌ பலவிதக்‌ கோவையாகப்‌ 
பண்ணிப்படுத்தல்‌. 


பறை:--தாளக்‌ கருவி, தோற்கருவி. 

பாடல்‌:--இயற்றமிழ்‌ பாடல்‌ -பலவகையானது., 

பாடினி: -டுபண்‌ இசைக்‌ கலைஞர்‌, 

பாணன்‌:-- இசைக்‌ கலைஞர்கள்‌ . 

பாணி:--தாளம்‌, 

பாலைப்பண்‌: -செம்பாலைப்பண்‌ -- நாற்பெரும்‌ பண்களுள்‌ 
ஒன்று. 

புறநிலை மருதம்‌:--நால்வகைச்‌ சாதியில்‌ இரண்டாவது புற 
நிலை மருத யாழின்‌ கைக்கிளையில்‌ பிறக்கும்‌ பண்‌. 

பெருகியல்‌ மருதம்‌:--மருது யாழில்‌ தாரத்தில்‌ தோன்றும்‌ 
நான்காவது சாதிப்பண்‌. 

பொதுவியல்‌:--பொது மன்றங்களில்‌ பொதுமக்களுக்காக நிகழ்த்‌ 
தப்பெறும்‌ ஆடல்‌ பாடல்‌ போன்ற நிகழ்ச்சிகள்‌ . 

மண்டிலம்‌:--இராசி மண்டிலம்‌--வட்டமாய்‌ நிற்றல்‌. 

மாத்திரை:--நரம்பின்‌ ஓசைக்குக்‌ கூறப்படும்‌ அளவு. 

மிடற்றுப்பாடல்‌;--வாய்ப்பாட்டு. 

மூவகை இயக்கம்‌:--வலிவு, மெலிவு, சமன்‌ ஆகிய ஸ்‌ தாயிகளில்‌ 
பண்ணிசைகத்தல்‌. 

யாழ்‌:- நரம்புக்கருவி--வீணையின்‌ வகையைச்‌ சேர்ந்தது. 

யாழ்‌ வகை:--செங்கோட்டியாழ்‌, பேரியாழ்‌, €றியாழ்‌, மகர 
யாழ்‌ முதலியவை. 

விளரி: -தைவகதச்சுரம்‌--ஒரு பண்ணின்‌ பெயர்‌, 

வேத்தியல்‌:--அரசவை--அறிஞர்‌ கூட்டம்‌. 

வைகல்‌:--விடியற்காலை. 





